சிறுவர்‌ இத்தமிழ்‌ வாசகம்‌ 
(தான்காம்‌ புத்தகம்‌) 


[நான்காம்‌ வருப்புக்குரியது] 


த. 


ஆசிரியர்‌ : 
சி. ஜம்புலிங்கம்‌, 3ா.&., நற. 


ல 
ட்‌ பதிப்பாளர்‌: 
ஆசிரியர்‌ நூற்பதிப்புக்‌ கழகம்‌ 
93-90, பவழக்காரத்‌ தெரு 10 சென்னை-1 


பதிப்புரிமை] 1955 ள்‌ [விலை அணா 9 


ஐ 
2. 


த ப ட பபப ப்பட்‌ 


பொருள்‌ அடக்கம்‌ 


தமிழ்‌ நாடு (பாட்டு) 

சென்னைக்‌ கடற்கரை 

என்‌ குறிப்புப்‌ புத்தகம்‌ 

எங்கள்‌ ஊர்‌ வைத்தியசாலை 
கொட்டு முரசே ! (பாட்டு) 
உயிர்க்காட்சுச்‌ சாலை 

தென்னை 

சேகப்பயிற்சி 

எறும்புகள்‌ (பாட்டு) 

இங்கமும்‌ எருதுகளும்‌ (படப்‌ பயிற்‌) 
உலகில்‌ உள்ள பெரிய ௮ணை 
நூல்‌ கிலையமும்‌ வாசக சாலையும்‌ 
நிலக்கரி (சுயசரிதை) 


மகாபலி புரம்‌ படல 


தியாகச்‌ சிந்தை (கதைப்‌ பாட்டு) 
காகிதமும்‌ ௮தன்‌ பயனும்‌ 
கடிதம்‌ எழுதுதல்‌ 
பழமொழிகள்‌ 
சுவிட்ஸர்லாந்து வீரன்‌]. 
சுவிட்ஸாலாந்து வீரன்‌--]] 
சான்றோர்‌ உரை நடை 


. பண்டித நேருஜி 


நகராண்மைக்‌ கழகம்‌ 

மீன்‌ 

பெற்றோர்‌ அன்பு (பாட்டு) 

கோவர்‌ கிழார்‌ (நாடகம்‌) 

படம்‌ பார்த்துக்‌ கட்டுரை எழுது தல்‌ 
செய்யுட்‌ பாடம்‌ 

வாக்குண்டாம்‌ 

ஈல்வழி 


சதகங்கள்‌ 


. விவேக இந்தாமணி 


பக்கம்‌ 































































செந்தமிழ்‌ நாடெனும்‌ 
யபோதினிலே--இன்பதீ 
தேன்வந்து பாயுது ட 
காதினிலே; எங்கள்‌ 
தட்தையா நாடென்ற 
பேச்சினிலே--ஒரு 
சத்தி பிறக்குது 


1.1 . 


பதிப்‌ ப க்க 


தமிழ்‌ நாடு 8 


அரும்பதவுரை : 
௪த்தி - வன்மை, தந்தையர்‌ - தகப்பன்மார்‌, மேவிய- 
பொருந்திய, திருமேனி - அழகிய உருவம்‌, இரை - அலை, 
மாலவன்‌ குன்றம்‌ -திருவேங்கடமலை (திருப்பதி), மண்டி- 
நெருங்கு, சாத்திரம்‌ - நால்‌, பார்‌ - பூமி, வான்‌ - பெரிய, 
(நெஞ்சு - மனம்‌, அள்ளும்‌ - சுவரும்‌, மணி - அழகிய, 
ஆரம்‌ - மாலை. 


பயிற்சி : 


நீ வசிக்கும்‌ ஊரின்‌ சிறப்பினைக்‌ குறித்து நான்கு 
அல்லது ஐந்த சிறு வாக்கியங்கள்‌ எழுது, 


கேள்விகள்‌ : 
1, தமிழ்‌ நாட்டில்‌ உள்ள ஆறுகள்‌ எவை? 
2. தமிழ்‌ நாட்டின்‌ எல்லைகள்‌ எவை 1 
5. வள்ளுவன்‌, கம்பன்‌--இவர்கள்‌ இயற்றிய ூல்‌- 
கள்‌ எவை? 


4, கஇலப்பதிகாரம்‌ எப்படிப்பட்ட நூல்‌? அதை 
இயற்றியவர்‌ யார்‌? 





சென்னைக்‌ கடற்கரை 5 


தைக்‌ கவரும்‌. திருவல்லிக்கேணிக்‌ கடற்கரை 
£ 0மரிற பீச்சு” என்று கூறப்படும்‌. 

8. அங்கு மாலையில்‌ ஏராளமான மக்கள்‌ கூடி 
இருக்கும்‌ காட்சி பார்க்கத்‌ தகுந்தது. சிறுவரும்‌ 
சிறுமியரும்‌ கடற்கரை மணலில்‌ விளையாடி. இன்‌- 
புஅவர்‌. ஆண்களும்‌ பெண்களும்‌ அமர்ச்து பேச௫க்‌- 
கொண்டிருப்பார்கள்‌. சில்லென்று வீசும்‌ கடற்‌- 
காற்றும்‌ இனிய வானொலியின்‌ இசைப்பாட்டும்‌ 
மக்களை இன்பமூட்டி வரவேற்கும்‌. நிலாக்‌ காலங்‌- 
களில்‌ மக்கள்‌ நெடுநேரம்‌ அங்குக்‌ கழிப்பார்கள்‌. 
அது ஒரு திருவிழாக்‌ காட்டு போல நமக்குத்‌ 
தோன்றும்‌. 

4. நடைப்பாதை ஓரங்களில்‌ வரிசையாகக்‌ 
கண்ணுக்கு எட்டிய தூரம்‌ எண்ணற்ற மோட்டார- 
கள்‌ நிற்கும்‌. நீலகிறச்‌ சோதி விளக்குகள்‌ இரவில்‌ 
ஒளி தரும்‌ காட்ச, ஈம்‌ மனத்தைப்‌ பரவசம்‌ அடை- 
யச்‌ செய்யும்‌. . நடைப்பாதைகளில்‌ ஏராளமான 
மக்கள்‌ மகிழ்ந்து உரையாடிச்‌ செல்வார்கள்‌. 

5... இத்தகைய கடற்கரை இயற்கைச்‌ செல்‌- 
வங்களில்‌ ஒன்று அல்லவா? ஏழைகள்‌, செல்வரா்‌- 
கள்‌, இளைஞர்கள்‌, வயோதிகர்கள்‌ யாவரும்‌ வேு- 
பாடின்‌ றிக்‌ கண்டு ம௫ழ்வதற்குரிய பொது இடம்‌ 
கடற்கரை ஒன்றே. 


புதிய சொற்கள்‌ : ்‌ 
கடற்கரை கப்பி செப்பனிட்ட பூங்கா - 
நடைப்பாதை காட்சி சாலை கல்லூரி 
சர்வகலாசாலை அலுவலகம்‌ நீதி மன்றம்‌ பாங்குகள்‌ 
மரிஐ சிறுமியர்‌" லாறெலி இசைப்பாட்டு 
திருவிழா காட்சி ஏராளமாக ஓளி: 


பரவசம்‌ இயற்கை -இரஞர்‌ களிப்பு 





என்‌ குறிப்புப்‌ பு,த்தகம்‌ கி 


மதிவாணன்‌ : இல்லையப்பா, எங்கள்‌ ஆனரியர்‌ 

கண்ட நிகழ்ச்சியையும்‌ அதினின்று உதிக்கும்‌ 

. நீதியையும்‌ உடனே எழுதும்படி கூறியுள்ளார்‌. 
தந்‌ைத: சரி; அப்படியே செய்‌. குறிப்பு எழுதி 

முடித்ததும்‌ எனக்குப்‌ படி.தீதுக்காட்டுகிறாயா ம்‌ 
மதிவாணன்‌ : அப்படியே செய்கிறேன்‌ அப்பா! 

[மதிவாணன்‌ எழுதி முடித்து, காப்பி அருந்தி, 
தான்‌ எழுதியதைத்‌ தந்தையாரிடம்‌ படித்துக்‌ காட்டு- 
இரான்‌, ] 4 

நிகழ்ச்சி : 

இன்று மாலை பள்ளி விட்டதும்‌ நான்‌ என்‌ 
நண்பர்‌ சிலரோடு வீட்டுக்கு வந்அகொண்டிருக்‌- 
தேன்‌. வழியில்‌ என்‌ ௩ண்பன்‌ சுந்தரம்‌ கோலி 
விளையாடிக்கொண்டிருந்த கெட்ட பிள்ளைகளோடு 
சேர்ந்து வேடிக்கை பார்தீதுக்கொண்டிருக்தான்‌. 
கானும்‌ மற்ற நண்பர்களும்‌ எவ்வளவு தடுத்தும்‌ 
அவன்‌ அவ்விடத்தைவிட்டு நகரவில்லை. திடீரென்று 
“ஒரு போலீஸ்‌ சேவகர்‌ வந்து அங்கு இருந்த பிள்‌&- 
களைப்‌ போலீஸ்‌ ஸ்டேஷனுக்கு. அழைத்துச்‌ 
சென்றார்‌. சுந்தரம்‌ அழுதுகொண்டே சென்றான்‌. 
நாங்கள்‌ ஓடிச்சென்று இச்செய்தியைச்‌ சுநீதரத- 
தின்‌ தகப்பனாரிடம்‌ கூறினோம்‌. அவர்‌ போலீஸ்‌ 
ஸ்டேஷனுக்குச்‌ சென்று சுந்தரத்தை மீட்டு 
வந்தார்‌; எங்களுக்கும்‌ நன்றி கூறினார்‌. 

நீதி: துஷ்டரோடு சகவாசம்‌ செய்தல்‌ கூடாது. 


புதிய சொற்கள்‌ : 
அமர்ந்து நண்பன்‌ மீட்டு நிகழ்ச்சி 
மாலை போலீஸ்‌ நீதி துஷ்டர்‌ 


்‌ சேவகர்‌ ஸ்டேஷன்‌ செய்தி நன்றி 


ட்‌ என்‌ குறிப்புப்‌ புத்தகம்‌ 


அரும்பதவுரை : 
அமர்ந்து - உட்கார்ந்து, நிகழ்ச்சி - நடப்பு, நீதி - 
கியாயம்‌, ஈண்பன்‌ - சினேகன்‌, மாலை - சாயங்காலம்‌, 
அண்டர்‌ - கெட்டவர்‌, மீட்டு - விடுதலை செய்து. 
பயிற்சி : 
இலக்கணம்‌ : 

1. போலிஸ்‌ சேவகர்‌ பிள்ளைகளைப்‌ போலில்‌ ஸ்டேஷ- 

னுக்கு அழைத்துச்‌ சென்றார்‌. 

ல (1) இல்வாக்கியத்தில்‌ * அழைத்துச்‌ சென்ருர்‌ " 

என்பது பயனிலை. ஒரு வாக்யெத்தின்‌ முடி - 
வைக்‌ கூறும்‌ சொல்‌ பயனிலை. 

(2) பயனிலைக்கு மூன்‌ :யார்‌ என்ற சொல்லை 
அமைத்துக்‌ கேள்வி கேட்டால்‌, போலிஸ்‌ 
சேவகர்‌” என்னும்‌. விடை வரும்‌. அதுவே 
எழுவாய்‌. எழுவாய்‌ என்பது தொழிலைச்‌ 
செய்யும்‌ கருத்தா. 

(8) பயனிலைக்கு முன்‌, * யாரை? என்ற சொல்லை 
வைத்துக்‌ கேள்வி கேட்டால்‌, செயப்படு பொருள்‌. 
தோன்றும்‌, “யாரை அழைத்துச்‌ சென்றார்‌ 1? 
என்னும்போது * பிள்ளைகளை ? என்னும்‌ விடை 
வருகிறது. இதுவே செயப்படுபொருள்‌. செயப்‌- 
படுபொருள்‌ என்பது கருத்தா செய்யும்‌ 
தொழிலின்‌ பயனை அடைவது. 
வாக்கியத்தின்‌ முக்யெ உறுப்புக்கள்‌ எழுவாய்‌, 
பயனிலை, செயப்படுபொருள்‌ என்பவை. 

3. ழ்‌ வரும்‌ வாக்கியங்களில்‌ உள்ள. எ 

னிலை, செயப்படுபொருளைக்‌ குறிப்பிடு 

(1) கமலம்‌ பாட்டைப்‌ பாடினாள்‌. 

(2) போலீஸ்‌ சேவகர்‌ திருடனைப்‌ பிடித்தனர்‌. 

(8) பசு புல்லை மேய்ந்த௮. 

(9) இராமன்‌ கடைக்குச்‌ சென்று 

வாங்கி வந்தான்‌. 


2 


மூவாய்‌, பய- 


பழத்தை. 








எங்கள்‌ ஊர்‌ வைத்தியசாலை 9 


கேள்விகள்‌ : 
1. ஆரியர்‌ மதிவாணனுக்குக்‌ கூறிய என்ன? 
5, சுந்தரம்‌ ஏன்‌ போலிஸ்‌ ஸ்டேஷனுக்கு அழைத்துச்‌ 
செல்லப்பட்டான்‌ ? 
8, சுந்தாத்தைப்‌ போலீஸ்‌ ஸ்டேஷனிலிருர்அ மீட்டு 
வந்தவர்‌ யரர்‌ ? 
4, நீ இப்பாடத்திலிருக்‌ு அறிந்த நீதி யாது? 


4. எங்கள்‌ ஊர்‌ வைத்தியசாலை 


1. எங்கள்‌ ஊர்‌ இங்களூர்‌. ஊரின்‌ நடுவில்‌ 
ஓர்‌ வைத்தியசாலை இருக்கிறது. அதை எங்கள்‌ 
ஊராண்மைக்‌ கழகம்‌ சிறந்த முறையில்‌ நடததிவரு- 
இறது. ஊரார்‌ கோயைப்‌ போக்க அது. உதவு-. 
இறது. சுற்றுப்பக்கக்‌ இராம மக்களும்‌ அங்கு வந்து 
இஇ௫ச்சை பெற்றுச்‌ செல்வார்கள்‌. 

2. வைத்தியசாலை மிக விசாலமான கட்டடம்‌. 
அதைச்‌ சுற்றி. அழகிய செடிகளும்‌ மரங்களும்‌ 
வளர்க்கப்பட்டிருக்கன்றன. ஒரு பெரிய கூடமும்‌ 
அதைச்‌ சுற்றி நான்கு பெரிய அறைகளும்‌. உள்‌- 
ளன. முன்‌ புறத்தில்‌ தாழ்வாரம்‌ உள்ளது. அங்கு 
கோயாளிகள்‌ அமரப்‌ பல பெஞ்சுகள்‌ இடப்பட்‌- 
டுள்ளன. அங்கு ஒரு வைத்தியரும்‌ மருக்தளிக்கும்‌ 
கம்பவுண்டரும்‌, காயச்‌ இச்சை செய்பவர்களும்‌, 
தாதியர்களும்‌ இருக்கின்றார்கள்‌. 
்‌ 8. கூடத்தின்‌ மத்தியில்‌ வைத்தியர்‌ அமர்நீ- 
இருக்இறார்‌.. ஒரு பக்கம்‌ பெண்களும்‌ மறு பக்கம்‌ 
ஆண்களும்‌ ஒவ்வொருவராக அவரிடம்‌ செல்‌.லு- 
இருர்கள்‌. அவர்‌ கோயாளிகளின்‌ உடலைச்‌ 
சோதனை . செய்து, ஒரு சீட்டில்‌ மருந்து எழுதிக்‌ 


அகதா ௭ ஈத? கணாதி 
10 எங்கள்‌ ஊர்‌ வைத்தியசாலை 


கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ அதை எடுத்துக்கொண்டு: 
போய்‌ எதிர்‌ அறையில்‌ உள்ள கம்பவுண்டரிடம்‌. 
கொடுக்கின்றனர்‌. கம்பவுண்டர்‌ சட்டைப்பெற்று,. 
தகுந்தபடி மருநீதுகளைக்கலந்து கொடுக்கரார்‌. 
அதைப்‌ பெற்று நோயாளிகள்‌ வீடு செல்கின்றார்‌ 
கள்‌. 

4. மற்றோர்‌. அறையைப்‌ பார்‌. அங்குக்‌ 
காயச்‌ சி௫ச்சை செய்யப்படுகிறது. காயம்‌ பட்ட 


(ட | 
2 ப (31 
கரிம 


ட 


ன 

சுயாறு ம்‌ 

ட மிள்றார்‌ 1-3 
0 ம்‌ 


0 
| ஷை (20 
அவி! 0 அ அகன்‌! 
ரர 4 
நடு 1.3) ்‌ 
1] இ வி 
ழு 0.2 பத்‌ 
பாடு யூ 24 ்‌ 





ஒருவருக்குத்‌ தலையில்‌ கட்டுக்‌ கட்டப்படுகிறது. 
பெண்களுக்கும்‌ தனியே காயச்‌ சூச்சை செய்யப்‌. 
படுகிறது. அறுவை வைத்தியம்‌ செய்வதற்கு மாத்‌- 
இ.ரம்‌ வைத்தியர்‌ அங்கு வருவார்‌. 

2. எங்கள்‌ ஊர்‌ வைத்திய சாலையில்‌ இனம்‌ 
சுமார்‌ முந்நூறு பேருக்குக்‌ குறையாமல்‌ வந்து 
சிகிச்சை பெற்றுச்‌ செல்கின்றனர்‌. எங்கள்‌ 


- எங்கள்‌ ஊர்‌ வைத்தியசாலை ரர்‌ 


ஊர்‌ வைத்தியர்‌ மிகவும்‌ நல்லவர்‌. அவர்‌ கோயாளி- 
களைப்‌ புன்னகையோடு வரவேற்று, கவன த்துடன்‌ 
பரீட்சை செய்து மருந்தளிப்பா; ஏழை பணக்‌- 
காரர்‌ என்ற வித்தியாசம்‌ பார்ப்பதில்லை; யார்‌ 
அவசரமாக அழைத்தாலும்‌ எக்கேரச்திலும்‌ தடை 
சொல்லாமல்‌ போவார்‌. 

6. வைத்தியர்‌ ஓய்ந்த நேரங்களில்‌ ஊராருக்‌- 
குச்‌ சுகாதார விதிகளைத்‌ தெரிவிப்பார்‌. அவரைப்‌ 
போலவே தாதியரும்‌ பெண்களுக்குப்‌ போதிப்பர்‌... 


புதிய சொற்கள்‌ : 

வைத்தியசாலை ஊராண்மைக்‌ கழகம்‌ சிகிச்சை 

விசாலம்‌ கட்டடம்‌ கூடம்‌ 

அறை தாழ்வாரம்‌ வைத்தியர்‌ 

காயம்‌ தாதியர்‌ சாதனை 

சீட்டு கம்பவுண்டர்‌ அறுவை வைத்தியம்‌ 

புன்னகை பரீட்சை சுகாதாரம்‌ 

விதிகள்‌ 0பாதிப்பர்‌ வீரேேவேற்று 
அரும்பதவுரை : 


விசாலம்‌ - இடப்‌ பரப்பு, காயம்‌ - அடிபட்ட புண்‌,. 
கம்பவுண்டர்‌ - மருந்து கொடுப்பவர்‌, விதிகள்‌ - சட்டங்‌- 
கள்‌, தாதியர்‌ - நோயாளிகளுக்கு உதவி புரியும்‌ பெண்‌ 
கள்‌, சோதனை - பரீட்சை, ன்னகை - புன்‌இரிப்பு, 
17 4] ன்‌ 
போ திப்பர்‌ - கற்பிப்பர்‌, 


பயிற்சி : 


1. (1) கம்பவுண்டர்‌ நோயாளிகளுக்குத்‌ தகுந்தபடி. 
மருந்தைக்‌ கலந்து. கொடுக்‌இஞர்‌. 





சொட்டு முரசே ! 18. 


தெய்வம்‌ பலபல சொல்லிப்‌--பகைத்‌ 
இயை வளர்ப்பவர்‌ மூடர்‌. 

உய்வது அனைத்திலும்‌ ஒன்றாய்‌--எங்கும்‌ 
ஓஒர்பொரு ளானது தெய்வம்‌. க 








அன்பென்று கொட்டு முரசே !--மக்கள்‌ 
அத்தனை பேரும்‌ நிகராம்‌. 
இன்பங்கள்‌ யரவும்‌ பெருகும்‌- இங்கு 


யாவரும்‌ ஒன்றென்று கண்டால்‌. 


ஒன்றென்று கொட்டு முரசே !--அன்பில்‌ 
ஒங்கென்னறு கொட்டு முரசே [ 

நன்றென்று கொட்டு முரசே !--இந்த 
நாணில மாந்தருக்கு எல்லாம்‌. 


அருப்பிரமணிய பாரதியார்‌ 


1 கொட்டு முரசே ! 
புதிய சொற்கள்‌ : 
உண்மை சீர்‌ தெய்வம்‌ துணை 
சாதி கொடுமைகள்‌ லையம்‌ ஆதரவு 
மாண்புற தீ மூடர்‌ உய்வது 
நிகராம்‌ _ நானிலம்‌ மாந்தர்‌ முரசு 
அரும்பதவுரை : 


சர்‌ - சிறப்பு, துணை - உதவி, சாதி - பிரிவு, வையம்‌- 
உலகம்‌, ஆதரவு - உபகாரம்‌, மாண்பு .பெருமையடைய, 


இ. நெருப்பு) மூடர்‌ - அறிவில்லாதவர்‌, உய்வது - 


பிழைப்பது, நிகர்‌ - சமானம்‌, நானிலம்‌ - உலகம்‌, 
(மூரசு்‌ - பேரிகை. 
பயிற்சி : 
இலக்கணம்‌ : 


1. வாக்கியம்‌ பல வகைப்படும்‌, அவை உடன்பாட்டு 


வாக்கியம்‌, எதிர்மறை வாக்கியம்‌, விஜ வாக்கியம்‌ என்‌- 

பன. 

(1) உடன்பாட்டு வாக்கியம்‌ என்பது, ஒரு காரியம்‌ 
நிகழ்வதைக்‌ தெரிவிக்கும்‌. 

(உ-ம்‌.) சுந்தரம்‌ பள்ளிக்கூடம்‌ சென்றான்‌. 

(2) எதிர்மறை வாக்கியம்‌ என்பது, ஒரு காரியம்‌ 
நிகழாமையைத்‌ தெரிவிக்கும்‌. 

(உ-ம்‌.) சுந்தரம்‌ பள்ளிக்கூடம்‌ செல்லவில்லை, 

(8) வினா வாக்கியம்‌ என்பது, கேள்விப்‌ பொரு- 
ஊத்‌ தெரிவிக்கும்‌. 


(உ-ம்‌.) கமலா எங்குச்‌ சென்றாள்‌ ? 


3, பின்‌ வரும்‌ வாக்கெயங்களின்‌ வகையைக்‌ குறிப்‌- 


பிடு :- 


உயிர்க்காட்டுச்‌ சாலை த 
(1) கமலா பாடம்‌ படிக்கவில்லை. 
(2) தம்பி பள்ளிக்குச்‌ சென்றானா? 
(8) பிள்ளைகள்‌ தோட்டத்தில்‌ பூப்பறிக்கிருர்கள்‌. 


கேள்விகள்‌ : 


ட்‌ 


பாரதியார்‌ யாரை மூடர்‌ என்‌இஞர்‌? 


2 


எது கொடுமை? 
5. எப்போது இன்பங்கள்‌ யாவும்‌ பெருகும்‌ ? 





6. உயர்க்காட்டிச்‌ சாலை 


1. பெரிய ககரங்களில்‌ உயிர்க்காட்‌௫௪்‌ சரலை- 
-கள்‌ உண்டு. காட்டில்‌ வாழும்‌ கொடிய விலங்குகள்‌, 
பறவைகள்‌, ஊர்வன முதலியவைகளை அங்குக்‌ 
காணலாம்‌. அவைகளுக்கு ஏற்ற இரும்புக்‌ கம்பி- 
களால்‌ அமைத்த தனித்தனி கூண்டுகள்‌ இருக்கும்‌. 
அங்கு நாள்தோறும்‌ மக்கள்‌ திரள்திரளாகச்‌ செல்‌- 
வார்கள்‌; காண்பதற்கு அறிய விலங்குகளையும்‌ 
பறவைகளையும்‌ சுண்டு களிப்பார்கள்‌. 

2. உயிர்க்காட்டுச்‌ சாலையில்‌ இங்கம்‌, புலி, 
கரடி, யானை முதலிய கொடிய மிருகங்கள்‌ 
உள்ள்ன. மான்‌, ஒட்டகம்‌, ஒட்டைச்‌ இவிங்‌இ, நரி, 
குரங்கு முதலிய பிராணிகளும்‌ உண்டு. மயில்‌, 
பச்சைக்‌ இளி, பஞ்சவர்ணக்‌ இளி, கொக்கு, காரை, 
அன்னம்‌ முதலிய பறவைகளையும்‌ காம்‌ அங்குக்‌ 
கண்டு மகிழலாம்‌. 

9. கூண்டில்‌ இங்கங்கள்‌ இருப்பதைப்‌ பார்‌, 
ஆண்‌ சிங்கத்தின்‌ தலையில்‌ அடர்ந்த பிடரி மயிர்‌ 
இருப்பதைக்‌ கவணி. இிங்கத்தின்‌ கிறம்‌ பழுப்புக்‌ 
கலந்த மஞ்சள்‌. அதன்‌ கண்கள்‌ பெறியவை; 


௪ ளா கடார ராகா: சரக உ ரன அ ன ளாக ணை 
தீ ்‌ 1 


16 உயிர்க்காட்சிச்‌ சாலை 


பற்கள்‌ ஈட்டி போன்றவை. அதன்‌ உறுதியான 
கால்‌ விரல்களில்‌ வளைந்த கூரிய நகங்கள்‌ இருக்கும்‌. 
அவற்றின்‌ உதவியால்‌ சிங்கம்‌ மிருகங்களைப்‌ பற்றிக்‌ 
கொல்லும்‌. சிங்கத்தின்‌ குரல்‌ இடி முழக்கம்போல 
இருக்கும்‌. அதைக்‌ கர்ச்சனை என்பர்‌. இங்கம்‌ 
வலிமை வாய்ந்தது. அதனால்‌, அதற்கு * விலங்கர௬, 
மிருகேந்திரன்‌” என்னும்‌ பெயர்களும்‌ வழங்கு- 
இன்றன. 





4. கூண்டில்‌ உள்ள புலியைப்‌ பார்‌, புலி 
சங்கத்தைப்‌ போலவே பலம்‌ வாய்க்க மிருகம்‌, 
அது யானையையும்‌ வெல்லக்‌ கூடியது. அகன்‌ கண்‌- 
கள்‌ இரவில்‌ நெருப்புப்‌ பந்தம்‌ போலப்‌ பி.ரகா௫க்‌- 
கும்‌. புலியின்‌ உடலில்‌ கருமையான வறிகள்‌ 
காணப்படும்‌. : அதன்‌ உடல்‌ மங்கலான மஞ்‌- 
சள்‌ நிறம்‌ உடையது. புலி அடர்க் த காடுகளி- 





உயிர்க்காட்டுச்‌ சாலை 17 


லும்‌, மலைகளிலும்‌ வ௫ிக்கும்‌. புலி நாட்டில்‌ புகுந்து 
ஆடு மாடுகளை அடிதீதுத்‌ தின்னும்‌. 


5. கரடியைப்‌ பார்‌. அதன்‌ உடல்‌ மூழுவதும்‌ 
கறுத்த மயிர்‌ அடர்ந்திருப்பதைக்‌ கவணி. கரடி. 
மாமிசம்‌ புசிக்காது. 


6. . யானையைப்‌ பார்‌. அதன்‌ ௮ல்‌ பாகன்‌ 
நிற்கிறான்‌. யானையே மிருகங்களில்‌ பெரியது. 
யானைக்கு முகத்தில்‌ உறுப்பு ஒன்று தொங்குகிறது 
அல்லவா? அதற்குத்‌ துதிக்க அல்ல தும்பிக்கை 
என்பது பெயர்‌. யானை வாயின்‌ இரு பக்கங்களி- 
லம்‌ உள்ள தந்தங்களைப்‌ பார்‌. மக்கள்‌ யானையைப்‌ 
பிடித்துப்‌ பழக்கி அதனிடம்‌ வேலை வாங்குஇறுர்‌- 
கள்‌. 

1. புல்வெளியில்‌ மான்கள்‌, வரிக்குதிரைகள்‌, 
ஒட்டைச்‌ சிவிங்கிகள்‌ போன்ற மிருகங்கள்‌ உள்‌- 
ளன. 


8. கூண்டுகளில்‌ பல வகைப்‌ பறவைகள்‌ 
இருப்பதைக்‌ கவனி. மயில்‌ தோகையை விறிஜ்‌- 
தாடுவது எவ்வளவு அழகாய்‌ இருக்கறது ! உயிர்க்‌- 
காட்டிச்‌ சாலைகளில்‌ ஒடைகளும்‌ குளங்களுங்கூட 
உள்ளன. அவற்றில்‌ அன்னப்‌ பறவைகளும்‌, 
வாத்துக்களும்‌ நீந்தி விகாயாடும்‌. அது பார்ப்பதற்கு 
மிக விரோதமாகத்‌ தோன்றும்‌. 

9. தம்பி, நீ சென்னை உரயிர்க்காட்டச்‌ 
சாலைக்கு எப்போதாவது சென்றதுண்டா ? இல்லை 
எனில்‌, உங்கள்‌ ஆசிரியருடன்‌ சென்று அங்குள்ள 
காட்சிகளைக்‌ கண்டு இன்புறு. 


13/2 





7. தென்னை 


1. தென்னை மணற்பாங்கான: இடங்களில்‌ 
செழித்து வளரும்‌. ௮து அறுபது, எழுபது அடி. 
வரை உயர்ந்து வளரும்‌. தென்னைக்குக்‌ இளைகள்‌ 
இல்லை ; ஓலைகள்‌ உண்டு. ஈச்சமரமும்‌, பளை மர- 
மூம்‌, கமுகமரமும்‌ தென்னை இனத்தைச்‌ சேர்ந்‌- 
தவை. தென்னை பரளை விடும்‌. . பாளை வெடித்து 
விரிந்ததும்‌ அதில்‌ உள்ள பூக்களிற்கில உதிரும்‌. 
உதிராத பூக்களே காய்களாகும்‌. அக்காய்களின்‌ 
கொத்தே தென்னங்குலை. ஒரு குலையில்‌ பத்து அல்‌- 


(( 
ப ர 
்‌ ட ர்‌, 


மரத்‌ 7 


மிர ) ட ய்‌ ரப்ட 
ப ்‌ டம்‌ 


5 //ச அ 
_அமிலிழ்ச க ணு வயிர 





லது பதினைந்து காய்கள்‌ காய்க்கும்‌. கென்னைமரம்‌ 
ஆருண்டுகளுக்குள்‌ பலன்‌ கொடுக்கும்‌. ஓராண்டில்‌ 
தென்னை சுமார்‌ நூறு காய்கள்‌ காய்க்கும்‌. 

2. தென்னை மரம்‌ ஈமக்குப்‌ பல வகைகளில்‌ 
பயன்‌ தருகிறது. அதன்‌ முற்றாத காயை இளநீர்‌ 





தென்னை 21. 


மாக வளர்கின்றன. அங்குள்ள மக்கள்‌ அவற்றால்‌ 
பல தொழில்களைச்‌ செய்து பிழைக்கின்றார்கள்‌. 
6, காம்‌ தென்னை மரங்களை நீர்‌ பாய்ச்ச 
செழிப்பாக வளர்க்கவேண்டும்‌. அதனால்‌ நரம்‌ பல 
நன்மைகளைப்‌ பெறலாம்‌ அல்லவா? தென்னை 
மரத்தைப்‌ 'ழூலோகக்‌ கற்பக விருக்ஷம்‌” என்னும்‌ 
கூறுவர்‌. 


புதிய சொற்கள்‌: 
மணற்பாங்கு பாலம்‌ விசலம்‌ 
உதிரும்‌ கமுகமரம்‌ தென்னம்பாளை 
கொப்பரை குலை இளநீர்‌ 
தயாரித்தல்‌ ஆடராக்கியம்‌ 0நய்‌ 
கொட்டாங்கச்சி தைலம்‌ சாறு 
இணைத்து கூரை முடைந்து 
கற்பக விருக்ஷம்‌ கீற்று விறரு 

அரும்பதவுரை : 


உதிரும்‌ - இந்தம்‌, கமுூகமரம்‌ - பாக்கு மாம்‌, 
கொப்பசை-முதிர்ந்து உலர்ந்த தேங்காய்‌, ஆரோக்கியம்‌ - 
உடற்சுகம்‌, தயாரித்தல்‌ - செய்தல்‌, கற்பக விருக்ஷம்‌ - 
கேட்பதைக்‌ கொடுக்கும்‌ தெய்வலோக மாம்‌, தைலம்‌ - 
காய்ச்சி வடி.த்த மருந்து நெய்‌, சாறு - இரசம்‌, கூரை - 
வீட்டின்‌ இறைப்பு, இணைத்து - சேர்த்து; இற்று - 
மூடைந்த ஓலை, செழிப்பு - வளம்‌, பாலம்‌-வாராவதி, 
முடைந்து. - பின்னி. 

இலக்கணம்‌ : 

1. இணை என்பது பிறிவு. உலஇல்‌ உள்ள பொருள்கள்‌ 
எல்லாம்‌ இரு பெரும்பிரிவுகளாகப்‌ பிரிக்கப்பட்‌- 
டுள்ளன. அவை உயர்‌ இணை, அஃறிணை எனப்படும்‌. 
உயர்ந்த பிரிவு உயர்‌ திணை; தாழ்ந்த பிரிவு ௮ஃறிணை. 


8... தேகப்பாிற்கி 


1. நாம்‌ கோய்கொடி இல்லாமல்‌ வாழ விரும்‌- 
பினால்‌, : தேகப்பயிற்சி செய்ய வேண்டும்‌. - கல்வி 
எப்படி. நம்‌ அறிவை வளர்க்கிறதோ, அப்படியே 
தேகப்பயிற்சி நம்‌ உடலை வளர்க்கிறது. இறு 
குழக்தைகளும்‌ சைகளையும்‌ கால்களையும்‌. சதா 
ஆட்டிக்கொண்டிருப்பதை நீ பார்த்திருப்பாய்‌.' 
“ஐந்தில்‌ வளாயாதது ஐம்பதில்‌ வளையுமா?” என்பது 
பழமொழி. ஆகையால்‌, இளமையிலிருந்தே தேகப்‌- 








ந 
1 
்‌ ்‌ 
[46 
்‌ 
ட்‌ 


பயிற்சி செய்ய வேண்டும்‌. தேகப்பயிற்௫யினால்‌, 
உடல்‌ உரம்‌ பெற்று, ஞாபக சத்தி அதிகரிக்கும்‌; 
நாம்‌ கல்வி அறிவுடன்‌ உடல்‌. உரத்தையும்‌ பெற. 
முடியும்‌. ்‌ 

2... தேகப்பயிற்சி பல வகைப்படும்‌. நாம்‌ 
நமது வயதுக்கும்‌ உடலமைப்புக்கும்‌ ஏற்ற தேகப்‌-. 





தேகப்பயிற்சி 25 


விளங்கவேண்டுமானால்‌, தேகப்பயிற்கி அவசியம்‌ 
செய்தல்‌ வேண்டும்‌. (கோயற்ற வாழ்வே குறைவற்ற 
செல்வம்‌” அல்லவா ? 


புதிய சொற்கள்‌: 
தகப்பயிற்சி அவசியம்‌  ஞாபகசத்தி உரம்‌ 
வளர்ச்சி வாலிபர்கள்‌ இரத்த ஓட்டம்‌ சோர்வு 
அணுகா சுறுசுறுப்பு வியர்வை காற்றோட்டம்‌ 
சதா திடகாத்திரம்‌ விசாலம்‌ அற்ற 
அரும்பதவுரை : 


கரங்கள்‌ - கைகள்‌, பழமொழி - முன்னோர்‌ 
கூறிய அனுபவ வார்த்தை, இளமை - பிள்ளைப்‌ 
பருவம்‌, உரம்‌ - வலிமை, ஞாபக சத்தி - மறவாமை, 
வளர்ச்சி - வளர்தல்‌, சோர்வு- தளர்ச்சி, அணுகா - 
நெருங்க மாட்டா, இடகாத்திரம்‌ - உறுதியான 
உடல்‌, அவசியம்‌ - முக்இயம்‌. 


பயிற்சி : 
1. தீழ்‌ வரும்‌ சொல்‌ தொடர்களைப்‌ பிரித்துக்‌ 
காட்டு :-- 
காற்றோட்டம்‌, இளமையிலிருந்‌அ, 
வயதானவர்சள்‌; நோயற்ற; 
2, இம்‌ வரும்‌ சொற்கள£ச்‌ சொந்த வாக்கியத்தில்‌ 
அமைத்துக்‌ காட்டு :-- 
கோய்‌ நொடி, உம்‌, 
௮ணுகா, திடகாத்திரம்‌. 
2. இளமை, சுறுசுறுப்பு, வளர்ச்ச-௪ திர்மொழி கூறு. 


26 


இ. மேடு நமை 


எறும்புகள்‌ 


்‌ கேள்விகள்‌ : 


. குழத்தைகள்‌ எவ்விதம்‌ தேகப்பயிற்சி செய- 


இன்றன? 


. தேகப்பயிற்டு வகைகள்‌ எவை? , 
. தேகப்பயிற்கியினால்‌ மக்கள்‌ அடையும்‌ நன்மைகள்‌ 


எவை? 
நாம்‌ எங்குத்‌ தேகப்பயிற்சி செய்ய வேண்டும்‌? 


9. எறும்புகள்‌ 


புற்றில்‌ வாழும்‌ எறும்புகளே ! 
புதுமை யான எறும்புகளே ! 
சற்றும்‌ உமக்கு ஓப்வுண்டோ ? 
சரிநிகர்‌ உலகில்‌ பிறருண்டோ 2? 1 
சாரை சாரை யாய்சீசென்று 
சலியா வீரர்‌ தமைப்போலப்‌ 
பாரைச்‌ சுற்றி வலம்வருவீர்‌ ; 
பருவ மழையில்‌ புற்‌ றுறைவீர்‌. 2 


- சுற்றி எங்கும்‌ இரிக்இடுவீர்‌ ; 


சோம்பல்‌ இன்றி வாழ்ந்திடுவீர்‌ ; 
பற்றி வாயில்‌ தானியத்தைப்‌ 

பாங்காய்த்‌ தொகுத்துக்‌ குவித்திடுவீர்‌. 8. 
உழைப்பின்‌ பெருமை நீர்‌அ.றிவீர்‌ ; 

ஒன்றாய்க்‌ கூடிப்‌ பணிசெய்விர்‌ : 


தழைக்கப்‌ பொருளைத்‌ தேடிடுவிர்‌ ; 


தக்கோர்‌ போல வாழ்ந்திடுவீர்‌. . 4 


நாளும்‌ உழைத்தே நலம்பெறுவீர்‌ ; 

நண்ணி எங்கும்‌ இரைகொணர்வீர்‌ ; 
தாளும்‌ உமக்கு நோகாவோ ! 

தாகம்‌ பசிநோய்‌ வாராவோ! ந 


எறும்புகள்‌ ௮7 


பகையும்‌ வெறுப்பும்‌ உமக்கில்லை ; 

பாரில்‌ குலவி வாழ்க்திடுவீர்‌ ; 
வகைவகை யாகப்‌ பணிபுரிந்தே 

வாழ்க்கைப்‌ பயனை நுகர்ந்திடுவீர்‌. 6 
உங்களைப்‌ போல தாங்களிணி 

உழைப்பின்‌ பெருமை உணர்வோமே; 
தங்குத லின்றி கற்பணிகள்‌ 

தயங்கா தென்றும்‌ புரிவோமே! 1 

-- வித்துவான்‌ கிருஷ்ண்மூர்த்தி 


புதிய சொற்கள்‌ : 
புற்று புதுமை சற்றும்‌. நுகர்த்திடுவீர்‌ 
நிகர்‌ சாரை வீரர்‌ ஓய்வு 
வலம்‌ வருதல்‌ சோம்பல்‌ தானியம்‌ பார்‌ 
உழைப்பு - பேருமை ஜதாகுத்து குவித்திடுவீர்‌ 
தக்கார்‌ நண்ணி பணி தழைக்க 
தாள்‌ தாகம்‌ நலம்‌ இரை 
குலவி வகை பகை வெறுப்பு 

அரும்பதவுரை : 


புதுமை - அதிசயம்‌, சற்றும்‌ - இறிதும்‌, நிகர்‌ - சமா 
னம்‌, பார்‌ - பூமி, வலம்‌ வருதல்‌ - வலப்பக்கமாகச்‌ சுற்றி 
வருதல்‌; தொகுத்து - திரட்டி, குவித்திடுவீர்‌ - குவிய 
லாக்குவீர்‌, பணி - வேலை, ,தழைக்க - வளர, தக்கோர்‌ - 
மேலோர்‌, காளும்‌ - தினந்தோறும்‌, நலம்‌ - நன்மை. 
நண்ணி - அடைந்து, இரை- அகாரம்‌, தாள்‌ - கால்‌, 
வெறுப்பு - மனக்கசப்பு, குலவி - மகழ்ந்து, நூகர்ந்திடு 

- வீர்‌ - அனுபவிப்பிர்‌, தயங்காஅ - தாமதியாமல்‌. 


10. அங்கமும்‌ எருதுகளும்‌ 


படத்தைப்‌ பார்த்துக்‌ கததயைச்‌ சொல்‌ : 





சோரி] 
பன்‌ ராஷ்‌... 2 
ட] 


லை: 


்‌ ற்‌ 


ட்‌ 


11. உலகில்‌ உள்ள பெரிய அணை 


1. மக்கள்‌ வாழ்க்கைக்கு நீர்‌ அவசியம்‌, 
நீரில்லாமல்‌ ஒரு காரியமும்‌ உலகில்‌ ஈகடைபெருது. 
பயிர்கள்‌ செழித்தோங்க நீர்‌ தேவை. நீர்‌ ஈமக்கு 
மழையினால்‌ இடைக்கிறது. மழை இல காலங்களில்‌ 
சரியாகப்‌ பெய்வதில்லை. அதனால்‌, மக்கள்‌ ஏரிகா- 
யும்‌ பெரிய அணைகளையும்‌ கட்டி நீரைத்‌ தேக்க 
வந்தார்கள்‌. பெரிய நதிகளின்‌ நீரெல்லாம்‌ முடிவில்‌ 
கடலில்‌ சென்று கலகின்றன. ஆகையால்‌, 
மக்கள்‌ நதிகளின்‌ குறுக்கே பெரிய டு 
நீரைக்‌ தேட வந்தார்கள்‌. 


2. நம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ காவிரி நதியின்‌ நீரைத்‌ 
தேக்கி அணைகள்‌ கட்டப்பட்டுள்ளன, அவை 
கண்ணம்பாடி அணை, மேட்டூர்‌ அண என்பவை. இவற்‌- 
அள்‌ மிகவும்‌ பெரியது மேட்டூர்‌ ௮ணையாகும்‌. இது 
சேலம்‌ ஜில்லாவின்‌ அருகில்‌ உள்ள மேட்டூர்‌ 
என்னும்‌ இடத்தில்‌ கட்டப்பட்டுள்ள ௮. இது மிகுந்த 
பொருட்செலவில்‌ கட்டப்பட்டது. இது உல௫- 
(லேயே பெறரியஅணை என்று எல்லோராலும்‌ புகழப்‌- 
படுவது. காவிரியின்‌ குறுக்கே ஒரு மைல்‌ "தாரமும்‌ 
இருபது அடி. உயரமுமுள்ள அனை இட்டு நீர்‌ தேக்‌- 


கப்பட்டுள்ளது. 


5... அணையில்‌ பல மதகுகள்‌ அமைக்கப்பட்‌- 
டுள்ளன. அவற்றிலிருந்து வெளி வரும்‌ நீர்‌ பல 
கால்வாய்கள்‌ வழியாகச்‌ சென்று வயல்களுக்குப்‌ 
பாய்ச்சு தற்குப்‌ பயன்படுகிறது. தஞ்சையில்‌ உள்ள 
பல ஏக்கர்‌ நிலங்களுக்கு இதனால்‌ நீர்‌ பாய்ச்சப்படு- 
இறது. இதனால்‌, தரிசு நிலங்கள்‌ எல்லாம்‌ செழிப்‌- 
புள்ள கிலமாய்‌ மாறியுள்ளன. இந்தத்‌ தேக்க 


ணந ர ௫ 7 ச கதத பக்க கலா வத ர்‌ 


உலகில்‌ உள்ள பெரிய அணை 51 


நீரைக்கொண்டு மின்சாரம்‌ உற்பத்தி செய்யப்படு 
இறது. பல ஜில்லாக்களுக்கு இதனால்‌ மின்சார 
விளக்கு வ௪தி ஏற்பட்டுள்ள 3. 





4. : இப்படிப்பட்ட சிறந்த அணையைக்‌ கட்டி 
முடிக்க ஆறு வருடங்கள்‌ ஆயின. பல ஆயிரக்‌ 
கணக்கில்‌ தொழிலாளர்களும்‌, கட்டடக்‌ கலைஞர்‌- 
கஞம்‌ இரவும்‌ பகலும்‌ வேலை செய்து வந்தார்கள்‌. 
கருங்கல்‌ சிமிட்டிக்‌ கலவை முதலியவை இதற்குப்‌ 
பயன்பட்டன. இவ்வணையினால்‌ மேட்டூர்‌ ஒரு பெரிய 
ககரமாயிற்று. தொழிலாளர்களும்‌, உத்தியோகஸ்‌- 
தர்களும்‌ அங்கு வ௫ிக்கத்‌ தொடங்இஞர்கள்‌. பெரிய 
வீதிகளும்‌, அழூய கட்டடங்களும்‌ தோன்றின. 
பள்ளிக்கூடங்களும்‌, கந்தவனங்களும்‌ அமைக்கப்‌- 
பட்டன. மின்சார விளக்குகள்‌, குடி. நீர்க்‌ குழாய்‌- 
கள்‌ முதலிய வசதிகள்‌ யாவும்‌ அங்கு உள்ளன. 


ணாரா வ ளா வா ரகக க வா வளை க கவ வர களா ரவ வகை 





82 உல$ல்‌ உள்ள பெரிய ௮ணை 


இப்பொழுது மேட்டூர்‌ ஒரு நகரமாகவே காட்ச 
அளிக்கின்றது. 

5. மேட்டூர்‌ ௮ணை ஏழு கோடி ரூபீரய்ச்செல- 
வில்‌ அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வணயைக்காணத்‌ 
தினந்தோறும்‌ நம்‌ நாட்டின்‌ பல பகுதியிலிருந்து 
மக்கள்‌ வருன்ரார்கள்‌. மாணவர்களின்‌ உல்‌- 
லாசப்‌ பிரயாணத்திற்கு இது ஒரு சிறந்த இட- . 
மாகும்‌. இவ்வணையின்‌ மேல்‌ நின்று பார்த்தால்‌, 
கண்ணுக்கெட்டிய தூரம்‌ கடல்‌ போல நீர்‌ தெறி- 
யும்‌. இக்காட்டு கண்டவர்‌ மனத்திலிருந்து: என்‌- 
அம்‌ நீங்காது. 


புதிய சொற்கள்‌ : 

- அணை அருகில்‌ காவிரி குறுக்கு 
தரிசு நிலம்‌ மதகு கால்வாய்‌ ஏக்கர்‌ 
மின்சாரம்‌ உற்பத்தி ஜில்லாக்கள்‌ வசதி 
கலைஞர்கள்‌ இயந்திரம்‌ கூம்புகள்‌ ' நந்தவனம்‌ 
0தாகை தக்கப்பட்டுள்ளது உல்லாசம்‌ 

அரும்பதவுரை : 


ய 


அணை - நீர்த்தேக்கம்‌, ௮ருஇல்‌-சமீபத்தில்‌, மதகு - 
நீரை வெளி விடும்‌ வழி, வசதி - செளகரியம்‌, நந்தவனம்‌- 
பூந்தோட்டம்‌, தொகை - பணம்‌, தரிசு நிலம்‌-பாம்‌ நிலம்‌. 
பயிற்சி : 
1, எதிர்‌ மொழி கூறு :-- 
குறுக்கு, அறுகு, உற்பத்தி, 
2. 8ழ்‌ வரும்‌ சொற்களைச்‌ சொந்த வாக்கயெத்தில்‌ 
அமைத்துக்‌ காட்டு :- 
மின்சாரம்‌, ஏக்கர்‌, தரிசு நிலம்‌, 
தொகை, மதகுகள்‌, 





நூல்‌ கிலையமும்‌ வாசக சாலையும்‌ 595 


8. நீரை, மின்சாரம்‌, செய்யப்படுகிற; ஜில்லாக்களுக்கு. 
விளக்கு, ஏற்பட்டுள்ளன; அணையை, மூடிக்க, வரு 
டங்கள்‌--இச்சொற்களைத தகுந்தபடி உழ்க்காணும்‌ 
வாக்கியங்களில்‌ கோடிட்ட இடங்களில்‌ ௮மை :-- 

















(1) இச்சேக்கத்தின்‌ கொண்டு 
உற்பத்தி 
(2) பல மின்சார வசதிகள்‌ 
(8) --கட்டி--- ஆறு பிட த்தன. 
கேள்விகள்‌ : 


1. “அணை: என்பத என்ன? 
2. தமிழ்‌ காட்டில்‌ உள்ள அணைகள்‌ எவை ? 
8. அணையினால்‌ உண்டாகும்‌ நன்மைகள்‌ யாவை? 





12. நூல்‌ நிலையமும்‌ 
வாசக சாலையும்‌ 


1. பள்ளிக்கூடத்தில்‌ நால்‌ கிலையம்‌ உண்டு. 
அங்குப்‌ பல பீரோக்கள்‌ இருக்கும்‌. அவைகளில்‌ 
விஞ்ஞானம்‌, சரித்திரம்‌, பூகோளம்‌, தொழில்‌, 
விவசாயம்‌ முதலியவை சம்பந்தமான பல புத்த- 
கங்கள்‌ வைக்கப்பட்டி ருக்கும்‌. நூல்‌ நிலையத்தைக்‌ 
கண்காணிக்க ஓர்‌ ஆ௫ரியரும்‌ இருப்பார்‌. அவர்‌ 
மேஜையின்‌. மேல்‌ புத்தகங்களின்‌ பெயர்கள்‌ 
அடங்கிய ஒரு குறிப்புப்‌ புத்தகம்‌ இருக்கும்‌. அதை 
நாம்‌ படித்துப்‌ பார்த்து, நமக்கு ருப்பமான 
புத்தகத்தை வாங்டுப்‌ படிக்கலாம்‌. 

2... இது போலவே அரசாங்கத்தாராலும்‌ 
ஊராள்‌ மன்றத்தாராலும்‌ பொது நால்‌ நிலையங்‌ 

13/5 


ணன்‌ ரை ளா கை 





34 நூல்‌ நிலையமும்‌ வாசக சாலையும்‌ 


கள்‌ ஏற்பட்டுள்ளன; சென்னையில்‌ எழும்பூரில்‌ 
உள்ள கன்னிமாரா நூல்‌ நிலையம்‌ மிகவும்‌ பெரி- 
யது. அது அரசாங்க நூல்‌ நிலையம்‌. அங்குப்‌ பல 
துறைகளில்‌, பல பாரஷை களில்‌ எழுதப்பட்ட நூல்‌- 
கள்‌ இலட்சக்கணக்கில்‌ உள்ளன. மக்கள்‌ தங்கள்‌ 
ஒய்வு நேரங்களில்‌ அங்குச்‌ சென்று ' தங்களுக்கு 
விருப்பமான புத்தகங்களை வாங்கப்‌ படிப்பார்கள்‌. 





8. நூல்‌ கிலையங்களில்‌ ன அமைதி நிலவும்‌. 
அங்கு எவரும்‌ சத்தம்‌ செய்ய மாட்டார்கள்‌. படி.ப்ப- 
வர்களுக்கு ஏற்ற இடவசதியும்‌ உண்டு. அவரவர்‌- 
களுக்கு விருப்பமான புத்தகங்களைப்‌ படித்து 
இன்புறுவார்கள்‌. லர்‌ அறிய விஷயங்களைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பு எழுதிச்‌ செல்வர்‌. இதனால்‌, மக்கள்‌ 
அறிவு ஓங்கும்‌; நாட்டின்‌ கலை வளர்ச்சி அதிகறிக்‌- 
கும்‌, நம்‌ முன்னோர்களும்‌ நால்‌ கிலையங்கஷ* ஏற்‌- 
படுத்தியிருக்கிறார்கள்‌. தஞ்சாஷரில்‌ சரஸ்வதி 





மால்‌ நிலையமும்‌ வாசக சாலையும்‌ 55 


ர்‌ மஹாலில்‌ உள்ள நால்‌ நிலையம்‌ மிகவும்‌ பழமை- 


யானது. 


4. மால்‌. நிலையச்தைப்‌ போலவே வாசக- 
சாலையும்‌ மக்களுக்கு அறிவை விருத்தி செய்யப்‌ 
பயன்படும்‌. வாசகசாலையிலும்‌ பல மொழிகளில்‌ 
வெளிவரும்‌ தின சரிப்பத்திரிகை, மாதப்‌ பத்திரிகை, 
வாரப்‌ பதீதிரிகை முதலியவை இருக்கும்‌. அவற்‌- 
றைப்‌ படித்து மக்கள்‌ உல$ல்‌ நடக்கும்‌ அரசியல்‌ 
விஷயங்களையும்‌ பொது நிகழ்ச்சிகளையும்‌ ௮ ஜிய- 
லாம்‌. பல நாடுகளில்‌ நடைபெறும்‌ தொழில்‌, 
விவசாயம்‌ முதலியவற்றையும்‌ உணரலாம்‌. 

2. நூல்‌ நிலையம்‌, வாசகசாலை இவற்றின்‌ 
கன்மைககா காம்‌ அறிந்துகொண்டோம்‌. இணி 
காம்‌ வாளா இருத்தல்‌ கூடாது; ஒழிந்த வேளை- 
களில்‌ அங்குச்‌ சென்று படிப்பது நல்லது. 


புதிய சொற்கள்‌ : 
நூல்‌ நிலையம்‌ பீரோக்கள்‌ சாத்திரம்‌ 
விஞ்ஞானம்‌ பூகோளம்‌ விவசாயம்‌ 
கண்காணிக்க விருப்பமான அரசாங்கத்தார்‌ 
ஊராள்‌ மன்றம்‌ துறைகள்‌ பல்‌ துறை 
அமைதி நிலவும்‌ இன்புறுவர்‌ 
கலை எளர்ச்சி மஹால்‌ பழக்கவழக்கங்கள்‌ 
வாசகசாலை தினசரிப்பத்திரிகை அரசியல்‌ 
புதுமைகள்‌ வாளா நிகழ்ச்சிகள்‌ 
அரும்பதவுரை : 


பூகோளம்‌ - பூமிசாத்திரம்‌, சாத்திரம்‌ - நூல்‌, விஞ்‌, 
ஞானம்‌ - இயற்கை ஆராய்ச்சி நால்‌, விவசாயம்‌ - பயிர்த்‌ 





நிலக்கரி கற்கை) 51 


பெண்‌ ஒன்றன்‌ பலவின்‌ 
பால்‌ 


பலர்பால்‌ ்‌ 2 
பால்‌ பால்‌ 


ஆண்பால்‌ 








| 
கேள்விகள்‌ : 


1. உன்‌ பள்ளி ால்‌ நிலையத்தைக்‌ குறித்து ஐந்து 
வாக்கியங்கள்‌ எழுத. 





3... நூல்‌ நிலையங்கள்‌ யார்‌ யாரால்‌ ஏற்படுத்தப்படு- 
இன்றன ? 

8. சென்னையில்‌ உள்ள பெரிய நூல்‌ நிலையம்‌ எது? 

4. நூல்‌ நிலையத்தினால்‌ உண்டாகும்‌ நன்மைகள்‌ 
எவை? 

5. வாசசகசாலையால்‌ உண்டாகும்‌ நன்மை என்ன 4 


13. நிலக்கரி (சுயசரிதை) 


1. கான்‌ யார்‌ தெரியுமா? நான்‌ பூமியின்‌ 
அடியில்‌, வெகு ஆழத்தில்‌, மண்ணோடு மண்ணாய்ப்‌ 
புதைந்து இருக்கிறேன்‌. என்‌ கிறம்‌ கருமை. 
பெரும்பாறைவடிவில்‌ கான்‌ பூமிக்கு அடியில்‌ இருக்‌- 
'கஇிறேன்‌. நான்‌ இருக்கும்‌ இடத்தை எப்படியோ 
அறிஞர்கள்‌ அறிந்துவிடுகறார்கள்‌. என்னை வெளி- 
யேற்ற அவர்கள்‌ செய்யும்‌ முயற்சி இவ்வளவு அவ்‌- 
'வளவு அல்ல! ஆயிரக்கணக்கான தொழிலாளி- 
களைக்‌ கொண்டு பூமியில்‌ சுரங்கங்களை வெட்டி, 
என்னை எடுக்கன்றார்கள்‌. சுரங்கத்‌ தொமிலாளர்‌- 





அள காலரி பத கத பக 





86 நிலக்கரி (சுயசரிதை) 


களுக்கு என்னால்‌ சில சமயங்களில்‌ ஆபத்து எ .ற்படு- 
வதும்‌ உண்டு. ்‌ ்‌ 





2. பெரும்பாறை வடிவாயுள்ள என்னைப்‌ பல 
கருவிகள்‌ கொண்டு வெட்டி. எடுக்கிறார்கள்‌. பின்பு 
தண்டவாளங்களில்‌ செல்லும்‌ வண்டிகளில்‌ என்னை 
ஏற்றி நிரப்பி, பூமிக்கு மேலே கொண்டு வருஇிரு- 
கள்‌. மின்சார விளக்குகளும்‌ எச்திரங்களும்‌ 


'தொழிலாளிகளுக்குப்‌ பெரிதும்‌ உதவுஇன் றன. 


வெளியில்‌ வந்ததும்‌ என்னைச்‌ ச ததப்படுத்து, பல ' 
அளவுகளில்‌ பிரித்து, தனித்தனி குவிக்இருர்கள்‌. 
பின்பு என்னை உலூல்‌ பல இடங்களில்‌ உள்ள 
தொழிற்சாலைகளுக்கு அனுப்புஇறுர்கள்‌. பூமிக்கு 
அடியில்‌ மூச்சு விடக்கடட முடியாமலிருந்த நான்‌, 
இப்பொழுது எப்படிப்‌ பயன் படுகிறேன்‌: என்பது 


தெரியுமா 2 
ம்‌: 


நிலக்கரி (சுயசரிதை) 59 


8. உலகில்‌ உள்ள தொழிற்சாலைகளில்‌ எல்‌- 
லாம்‌ என்னைக்‌ காணலாம்‌. தொரழில்‌-வளர்ச்‌இக்கு. 
என்னை நாடாதவர்‌ உலூல்‌ இல்லை. பெறிய இரும்‌- 

புத்‌ தொழிற்சாலைகளில்‌ என்‌ உதவியின்‌ றி ஒரு. 
வேலையும்‌ நடவாது. இரும்பை உலையில்‌ இட்டு 
உருக்க என்னைப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. இரும்பு- 
டன்‌ என்னையும்‌ சேர்த்து உருக்கிப்‌ பல வகை 
இரும்புகள்‌. தயாரிக்கின்றனர்‌. பல வகை வெடி 
மருந்துகள்‌. தயாரிக்கவும்‌ நான்‌ உபயோகப்படுஇ- 
றேன்‌. வாண வெடிகள்‌ செய்யவும்‌ கான்‌ உதவு- 
கிறேன்‌. நான்‌. குளிர்ப்பிரதேசங்களில்‌ வாழும்‌ 
மக்களுக்கு வெப்பத்தை அளித்து இன்பம்‌ ஊட்டு- 
கிறேன்‌. என்னால்‌ உண்டாகும்‌ நன்மைகள்‌ இவ்‌- 
வளவுதான்‌ என்னு எண்ணிவிடாதீர்கள்‌. இன்னும்‌ 
சொல்இயேன்‌; ரர ல. 


4. நீங்கள்‌ . புகை வண்டியில்‌ பிரயாணம்‌ 
செய்திருப்பீர்கள்‌. அப்பொழுது உங்களுக்கு உண்‌- 
டாகும்‌ சந்தோஷத்திற்கு அளவு இல்லை. புகை 
வண்டியிலிருக்து நீங்கள்‌ காணும்‌ மலைகள்‌, வயல்கள்‌, 
ஆறுகள்‌ எல்லாம்‌ உங்களுக்கு எவ்வளவு ம௫ழ்ச்சி 
ஊட்டுகின்றன ! அம்மகிழ்ச்சிக்குக்‌ காரணம்‌ யார்‌ 
தெரியுமா? நானே. என்‌ உதவியாலேதான்‌ புகை 
வண்டி. ஒடுகிறது.. என்னை எறிதீதே நீராவியை 
உண்டாக்குகிறுர்கள்‌. நீராவியின்‌ சத்தியாலே- 
தான்‌ புகை வண்டி தண்டவாளங்களின்மீது ஓடு- 
இறது. . இது மாத்திரமா ! கடல்‌ கடந்து செல்லும்‌ 
நீராவிக்கப்பலும்‌ என்னாலேதான்‌ செல்கிறது. 


5. இலர்‌ என்‌ கிறத்தைக்‌ கண்டு என்னை 
வெறுக்கின்றனர்‌. கிறத்தைக்கொண்டு ஒருவரை 
மதிப்பது அழகு அன்று. என்னால்‌ உண்டாகும்‌ 


ஙா னை 


40 நிலக்கரி (சுயசரிதை) 


நன்மைகளை அவர்கள்‌ சிந்தித்துப்‌ பார்ப்பதில்லை. 
அறிஞர்கள்‌ என்னிடமிருக்துதான்‌ வயிரக்கற்களும்‌ 
தோன்றுகின்றன என்று கூறுகின்றார்கள்‌. நிலத்‌- 
திலிருந்து எடுக்கப்படுவதால்‌ எனக்கு “நிலக்கறி: 


என்பது பெயர்‌. 


புதிய சொற்கள்‌: 
புதைந்து தருமை பாறை 
முயற்சி தொழிலாளர்‌ சுரங்கம்‌ 
ஆபத்து கருவிகள்‌ தண்டவாளம்‌ 
குவித்தல்‌ தொழிற்சாலை இரும்பு 
உலை தயாரிக்கின்றனர்‌ வாணவெடிகள்‌ 
புகை வண்டி பிரயாணம்‌ மகிழ்ச்சி 
எரித்து கீராவிக்கப்பல்‌ வெறுக்கின்றனர்‌ 
சிந்தித்து வயிரக்கற்கள்‌ நிலக்கரி 
அரும்பதவுரை : 


புகைந்து - மறைந்து, பாறை - பெருங்கல்‌, சுரங்கம்‌- 
மியின்‌ உட்பாகம்‌, பத்து - அபாயம்‌, கருவிகள்‌ - 
ஆயுதங்கள்‌, தண்டவாளம்‌ - இருப்புப்‌ பாதை, பிரயா 
ணம்‌ - பயணம்‌, உலை - பெரிய அடுப்பு, தயாரிக்கின்‌ றனர்‌- 
உற்பத்தி செய்கின்றனர்‌, வெறுக்கன்‌ நனர்‌ - அருவருக்‌ 
கின்றனர்‌. சந்தித்து - யோ௫த்து. 


பயிற்சி: 


1. 8€ழ்‌ வந்துள்ள ரகர றகர பேதங்களையும்‌, லகர ளகர 
பேதங்களையும்‌ தெரிஈர்துகொள்‌ :-_- 


பாளை - பாறை 
கறி கறி 

எரி -- எறி 

உரை - உறை 
அசை - அறை 
மரை - மறை 
அசம்‌ - அதம்‌ 


வலம்‌ -- வளம்‌ 
குலம்‌ - குளம்‌ 
வலை - வளை 
காலை -- காகா 
வேலை-- வேளை 
அலை -- அளை 


கோல்‌ -- கோள்‌ 





மகாபலிபுரம்‌ ட 41 


2. இம்வரும்‌ சொற்களில்‌ உள்ள எழுத்‌ அப்‌ பிழைகளைக்‌ 
்‌. கண்டுபிடி: 

1. இராமன்‌ மறம்‌ ஏரினான்‌. 

2. முருகன்‌ பூமியை வளம்‌ வந்தான்‌. 

8. பாட்டிற்கு உறை கூறு. 

4. இதை குலத்தில்‌ குலித்தாள்‌. 
5. ழ்‌ வரும்‌ சொற்களைச்‌ சொந்த வாக்கயெங்களில்‌ 
அமைத்துக்‌ காட்டு :-- 
தண்டவாளம்‌, சுரங்கம்‌, வாணவெடிகள்‌, இந்திதத. 

கேள்விகள்‌ : 

நிலக்கரியை எங்கிருந்து எடுக்கிறார்கள்‌ ? 
நிலக்கரி நமக்கு எப்படி. உபயோகப்படுகிறது 1 
பூமியிலிருந்து வெட்டி. எடுக்கப்படும்‌ வேறு 


பொருள்கள்‌ எவை ர்‌ 


பயல ல 


4. மாகாபலியுரம்‌ 


1. மகாபலிபுரம்‌ சென்னைக்குத்‌ தெற்கே 
முப்பத்தைந்து மைல்‌ தூரத்தில்‌ உள்ளது. அது 
கடற்கரை ஓரத்தில்‌ இப்பொழுது சிறு இராமமாகக்‌ 
காணப்படுகிறது. பல்லவ அரசர்கள்‌ காலத்தில்‌ 
அது ஒரு பெரிய துறைமுகப்பட்டினமாய்‌ இருநீ- 
தது. ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகட்கு முன்‌ 
பல்லவ அரசர்கள்‌, காஞ்சீபுரத்தைக்‌ தலைநகராகக்‌ 
கொண்டு, சோழ நாட்டை ஆண்டு வந்தார்கள்‌. 
அவர்களுள்‌ மிகச்‌ சிறந்த போர்‌ வீரர்‌ நரசிம்ம 
வர்மர்‌. அவர்‌ பல போர்களில்‌ வெற்றி கொண்ட- 
வர்‌. *மரமல்லர்‌” என்னும்‌ சிறப்பாக அவரை 
வழங்குவதுண்டு. 


காளா 
42 மகாபலிபுரம்‌ 


2. நரஇம்மவர்மரும்‌ அவர்‌ தந்தையாரான 
மகேந்திர வர்மரும்‌ மலைகளில்‌ பல வகைச்‌ சிற்பக்‌- 
களைச்‌ செதுக்குவித்தனர்‌. அந்தச்‌ சிற்பங்களைக்‌ 
கண்டு மகிழாதவர்‌ இல்லை. பல தாட்டவர்களும்‌ 
அந்தச்‌ சிற்பங்களைக்‌ காண மகாபலி புரதீதிற்கு 
வருகின்றார்கள்‌. அங்குப்‌ பாண்டவ இரதங்கள்‌ 
என்னு வழங்கும்‌ ஐந்து கற்கோயில்கள்‌ உள்ளன. 
அவை ஒரே கல்லினால்குடைந்து செய்யப்பட்ட கோ-. 
யில்களே. அவை மிக நுண்ணிய வேலைப்பாடுகள்‌ 





அமைந்தவை. அங்கு ஒரே கல்லினால்‌ செய்யப்பட்ட 
யானை, சிங்கம்‌ முதலியனவும்‌ உள்ளன. அவை: 
உயிர்‌ உள்ளன போலக்‌ கரணப்படுகன்‌ றன. 

்‌ 8. கடற்கரையின்‌ அருகில்‌ ஒரு பழங்கோயில்‌ 
இருக்கிறது. அது சிதைந்து காணப்படுஇின்்‌ றது.. 
பழங்காலப்‌ பெருமையை உணர்த்த அங்கு ஒரு 


மகாபுலிபுரம்‌ 45: 


புறம்‌ இலிங்கமும்‌ மறு புறம்‌ பள்ளி கொண்ட திரு-. 
மால்‌ உருவமும்‌ உள்ளன. மகாபலி புரத்தில்‌ மலை- 
காக்‌ குடைந்து செய்க மண்டபங்கள்‌ சில 
உள்ளன. அவற்றுள்‌ சிறந்த, மிடாசுரமாத்‌- 
கனி மண்டபம்‌. 


4. மண்டபங்களே அல்லாமல்‌, சிறு மலைப்‌- 
பாறைகளில்‌ புராதனக்‌ கதைகளும்‌ சிற்ப வடிவில்‌ 
திகழ்கின்றன. கண்ணன்‌ கோவர்த்தனம்‌ என்‌. 
னும்‌ மலையைக்‌ தாங்கும்‌ காட்சியைக்‌ ௪ண்டு சிறுவர்‌ 
மழ வேண்டும்‌. அருச்சுனன்‌ தவத்தை விளக்‌- 
கும்‌ இகிற்பமும்‌ சிறு பாறையில்‌ செதுக்கப்‌- 
பட்டுள்ளது. 

5. மகாபலிபுரம்‌ பழங்காலத்துச்‌ இறந்த 
துறைமுகப்பட்டினம்‌. பல கலங்கள்‌ நாள்தோறும்‌ 
அங்கு வந்து தங்கும்‌. அங்குக்‌ கப்பல்களுக்கு வழி 
காட்டக்‌ கலங்கரை விளக்கம்‌ ஒன்னும்‌ அமைந்துள்‌-. 
ளது. இப்படிப்பட்ட சிறந்த ஊரைக்‌ கண்டு 
களியுங்கள்‌. ப்‌ 


புதிய சொற்கள்‌ : 
துறைமுகம்‌ பட்டினம்‌ சிற்பங்கள்‌ 
காஞ்சீபுரம்‌ மண்டபங்கள்‌ இரதங்கள்‌ 
வலைப்பாடுகள்‌ மகாபலிபுரம்‌ குடைந்து 
இலிங்கம்‌ மர்த்தனி மகிடாசுரன்‌ 
பல்லவர்‌ பாண்டவர்‌ செதுக்குவித்தனர்‌ 
பள்ளி கொண்ட புராதனம்‌ கோவர்த்தனம்‌ 
அருச்சுனன்‌ திருமால்‌ கலங்கள்‌ 


காட்சி கலங்கரை விளக்கம்‌ தவம்‌ 


கப்‌ 


15. தியாகச்‌ சிந்தை 


வனம்‌ஒன்‌ றில்‌ ஒருவேடன்‌ 
வளர்குருவிக்‌ கூட்டினொடும்‌ 
இனம்‌ஒன்ன௮ வேட்டைக்கரு 
விகளும்‌எடுக்‌ தேதிரியக்‌ 
கனம்‌ இருண்டு மழைபெய்யக்‌ 
காற்றெழும்ப அவண்நடுங்கி 
மனம்‌இருண்டோர்‌ மரத்தின்‌ €ழ்‌ 
வந்திருந்தான்‌ ; அப்பேரது 
தங்கு௮தன்‌ மேலிருந்த 
புரறுவொன்னு தன்‌ பேட்டை 
 எங்ககன் ற தோ!வன த்தில்‌ 
யாரேனும்‌ பிடிதீதாரோ [ 
மங்கயதோ !” எனப்புகல, 
அதுகேட்டு வனச௪ரன்‌ தன்‌ 
்‌... அங்கையுறு கூட்டில்‌ உற்ற 
பெண்புரு அழுதுசொலும்‌ : 


 முன்வினயால்‌ இதுபெற்றேன்‌ ! 
ஆயினும்‌உன்‌ முனம்‌ அடைந்த 
இன்னவனுக்கு உபசாரம்‌ , 
புரி, எனலும்‌, எரிகொளுவி 
அன்னவண அழைகத்துஉடலின்‌ 
குளிர்போகடு, ஆகாரம்‌ 
என்னைகீ அருநீொதன்னறு 
வீழ்ந்துஇறக்க, இவன்கோகு 


அன்பினால்‌ நம்பொருட்டு 
விழ்ந்தஇதை அருக்தியிடில்‌ 
துன்‌ பம்வரும்‌,” எனப்பேட்டை 


விடுத்திடலும்‌, சூழ்க கதவும்‌ 


இ ட 


இயாகச்‌ சிந்தை 41 


பொருட்பெயர்‌, ஒரு பொருளின்‌ பெயசைக் குறிக்கும்‌. 


௨-ம்‌.) மாம்‌, இராமன்‌, பசு, காற்காலி. 


இடப்பெயர்‌; ஓர்‌ இடத்தின்‌ பெயசைக்‌ குறிக்கும்‌. 
உ-ம்‌.) சென்னை, கிராமம்‌, கோயில்‌, பள்ளி. 


காலப்பெயர்‌, காலத்தின்‌ பெயசைக்‌ குறிக்கும்‌. 
உ-ம்‌.) வருஷம்‌, மாதம்‌, நாள்‌, கிமிஷம்‌. 
சினைப்பெயர்‌, உறுப்பின்‌ பெயசைக்‌ குறிக்கும்‌. 
(உ-ம்‌.) கண்‌, தலை, கை, காய்‌, இலை. 
பண்புப்பெயர்‌, குணத்தின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌. 
(உ-ம்‌. கருமை, வெண்மை, இனிமை. 
தொழிற்பெயர்‌, ஒரு தொழிலின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌. 
(உ-ம்‌.) ஓடல்‌, ஆடல்‌, வருதல்‌, உண்ணுதல்‌, 
ம்‌ வரும்‌ பெயர்களின்‌ வகையைக்‌ குறிப்பிடு :-- 
வீடு, வாரம்‌, செம்மை, மூக்கு, வேர்‌, . தை, 


ஆட்டம்‌, வருகை. 
கேள்விகள்‌ : 
வேடன்‌ எங்கு எதன்பொருட்டுத்‌ தங்கினான்‌ $ 
ஆண்‌ புரு என்ன சொல்லி வருக்திற்று £ 
பெண்‌ புரா ஆண்‌ புறாவுக்குக்‌ கூறியது என்ன ஏ 
இக்கதையால்‌ நாம்‌ அறியும்‌ நீதி என்ன? 


16. காகிதமும்‌ அதன்‌ பயனும்‌ 


1. நாம்‌ படிக்கும்‌ புத்தகமும்‌, எழுதும்‌ கூறிப்‌- 
புப்‌ புத்தகமும்‌ காஇிதத்தால்‌ செய்யப்பட்டவை 
அல்லவா 2? காகிதம்‌ எதனால்‌ எப்படித்‌ தயாரிக்கப்‌- 
படுறது? அதன்‌ உபயோகம்‌ என்ன ? இவற்‌- 
றைப்‌ பற்றி இப்பாடத்தில்‌ கவனிப்போம்‌; 


2. முன்காலத்தில்‌ ஒலைகளிலும்‌ மரப்பட்டை- 
களிலும்‌ எழுத்தாணியால்‌ எழுதிப்படித்து வக்தார்‌- 
கள்‌. செப்புத்‌ தகடுகளிலும்‌, கற்சுவர்களிலும்‌ 
அரசாங்க நிகழ்ச்சிகள்‌ செதுக்கப்பட்டன. அவற்‌- 
க்குச்‌ *சாசனம்‌' என்பது பெயர்‌. காதம்‌ இல்லா- 
மையால்‌ அக்காலத்தில்‌ கல்வி வளர்ச்சிக்கு வசதி 
இல்லை. பெரும்புலவர்களின்‌ வீட்டிலேதான்‌ 
ஏட்டுச்சுவடியைக்‌ காணலாம்‌. அதைப்‌ பார்த்துத்‌- 
தான்‌ மற்றவர்கள்‌ ஏடு தயாரிக்க வேண்டும்‌. 
அதற்குப்‌ பொருள்‌ அதிகம்‌ செலவாகும்‌. 


8. இக்காலத்தில்‌ அப்படி. இல்லை. ஏராள- 
மான காடதங்கள்‌ இயந்திரத்தால்‌ உற்பத்தி 
செய்யப்படுகின்றன. அதற்குத்‌ துணையாக அச்ச 
இயந்திரங்களும்‌ பெருகியுள்ளன. அதனால்‌, ஏராள- 
மான புத்தகங்களும்‌, பத்திரிகைகளும்‌ நாள்‌- 
தோறும்‌ வெளி வருகின்றன. கரஇதம்‌ தயாரிக்கும்‌ 
முறைகளைக்‌ கவனிப்போம்‌. 


4. முதல்‌ முதல்‌ காதம்‌ கையினால்‌ தயாரிக்‌- 
கப்பட்டது. காடிதம்‌ செய்பவர்கள்‌ இழிந்த ஆடை- 
களைச்‌ சேர்தீதுச்‌ ௬த்தி செய்வார்கள்‌; பின்பு 
அவற்றை நீரோடு கலந்து அரைப்பார்கள்‌. அது 
ஒருவகைக்‌ கூழ்‌ போலத்‌ தோன்றும்‌. அதை ஜல்‌- 





காஇதமும்‌ அதன்‌ பயனும்‌... ன 
லடையைப்‌ போன்ற சிறு துவாரங்கள்‌ உள்ள ஒரு 
கருவியில்‌ வார்ப்பார்கள்‌. நீரெல்லாம்‌ வடி.க்‌அவிடும்‌, 
நீர்‌, வடிந்த கூழ்ப்படிவே காகிதத்தாள்‌ ஆகும்‌. 
இப்படி. உண்டான தாள்களை எல்லாம்‌ சேர்த்து, 
அழுத்தும்‌ இயந்திரத்தில்‌ இட்டு அழுத்துவார்கள்‌. 
அவை ஈரம்‌ உலர்ந்ததும்‌ காஇதங்களாகும்‌. ட 


2. இப்போது : மேல்‌ நாடுகளில்‌ .கரகதங்கள்‌. 
ஏராளமாகச்‌ செய்யப்படுகின்‌ றன. அங்குப்‌ பெறிய 
பெரிய காக ஆலைகள்‌ உள்ளன. அவ.ற- 
இில்‌ உள்ள இயரக்திரங்கள்‌ ஒரு நாளில்‌ இலட்சக்‌ 
கணக்கான. காஇதச்‌ சிப்பங்களை உற்பத்தி செய்து. 
விடும்‌. 


6... கனடா முதலான . தேசங்களில்‌ வளரும்‌ 
ஒரு வகை: மரங்களே கரஇதக்‌ கூம்‌ செய்யப்‌ பயன்‌- 
படுகின்றன. அ௮ம்மரத்துண்டுகளைக்‌ கூழாக்கி இயந்‌- 
இரத்தில்‌ இடுவார்கள்‌. இயந்திரத்தில்‌ அமைந்த பல. 
உறுப்புக்கள்‌ வேலை செய்கின்‌ றன. இயந்திரம்‌. 
கூழை நீண்டு அகன்ற ஒரு சட்டத்தில்‌ செலுத்திக்‌ 
காகிதமாகமாற்றுஇன்்‌ றது. கரடஇிதம்‌ உடனுக்குடன்‌ 
பல உருளைகளில்‌ சென்று ஈரம்‌ உலர்த்தப்பட்டுப்‌ 
பெரிய . உருளைகளில்‌ அற்றிக்கொள் இன்‌ றது. 
பின்பு இயக்திரம்‌ அதைப்‌ பல அளவுகளில்‌ 
வெட்டி, சிப்பம்‌ சிப்பமாகக்‌ கட்டுறது. இங்கு- 
லாந்து முதலிய மேல்‌ காட்டிலும்‌ கல்கத்தா முத-. 
லான இடங்களிலும்‌ கர௫த ஆலைகள்‌ உள்ளன. 


1. தரம்‌ எழுதவும்‌, படிக்கவும்‌, இத்திரம்‌ 
வரையவும்‌ மட்டும்‌ கரஇதம்‌ உபயோகப்படவில்லை ; 
அரசாங்க அலுவல்களும்‌ கரடிதங்களினாலே 
தான்‌ நடைபெறுஇன்றன: நாணய கோட்டுக்களும்‌ 

14 ம்‌ 


50 காகிதமும்‌ ௮தன்‌ பயனும்‌ 


காஇதெத்தால்‌ ஆனவைகளே.. பல வகை வண்ணக்‌ 
காததெங்களினால்‌ அலங்காரப்‌ பூக்கள்‌, கொடிகள்‌, 
தோரணங்கள்‌ முதலியவற்றைச்‌ செய்கன்றனர்‌. 


8. காட௫தங்களில்‌ பல வகை உண்டு. கிளேஸ்‌ 
காஇதம்‌ புத்தகம்‌ அச்சிடவும்‌ எழுதவும்‌ பயன்படும்‌. 
அது பால்போல வெண்மையாய்‌ இருக்கும்‌. கரங்கர்‌ 
காதம்‌ வியாபாரக்‌ கணக்குப்‌ புத்தகம்‌ அமைக்க 
உதவும்‌. பழுப்புக்‌ காதம்‌ உமைகள்‌ செய்யப்‌ 
பயன்படும்‌. டிஷ்யூக்‌ கா௫தம்‌ மெல்லியதாயும்‌, 
காற்றில்‌ பறக்கக்‌ கூடியதாயும்‌, பல நிறங்‌- 
களை உடையதாயும்‌ இருக்கும்‌, அது காற்றாடி 
செய்யவும்‌ பூ வேலைகள்‌ செய்யவும்‌ பயன்படும்‌. 


புதிய சொற்கள்‌ : 
காகிதம்‌ பனை ஓலை சாசனங்கள்‌ 
உபயோகம்‌ மரப்பட்டை ஏட்டுச்சவடி. 
உற்பத்தி இயந்திரம்‌ பத்திரிகை 
ஜல்ல்டை துவாரம்‌ தாள்‌ 
ஆலைகள்‌ சட்டம்‌ உலர்தல்‌ 
ஈரம்‌ சித்திரம்‌ வரையவும்‌ 
வண்ணம்‌ அலங்காரம்‌ சிப்பம்‌ 

அரும்பதவுரை : 


உபயோகம்‌ - பயன்‌, சாசனம்‌ - கல்வெட்டு, ஏட்டுச்‌ 
ச வடி.- ஒலைச்சுவடி, பத்திரிகை - செய்தித்தாள்‌, சாதனம்‌ - 
சுருவி, தாள்‌ - காகிதம்‌, அலை - இயந்திரம்‌, உலர்‌ தல்‌-காய்‌ 
தல்‌, இத்திரம்‌ - படம்‌, வண்ணம்‌ - நிறம்‌, அலங்காரம்‌ - 


அது; 


கடிதம்‌ எழுதுதல்‌ 5 


பயிற்சி : 
1. ழ்‌ வரும்‌ சொற்களைச்‌ சொந்த வாக்கியங்களில்‌ 
அமை :-- 
பத்திரிகை, கூம்‌, இயந்திரம்‌, மரப்பட்டை, உற்‌- 


2. எதிர்‌ மொழி கூறு: ' 
மேல்‌ நாடு) 6-----, 
ஏராளம்‌ )6-----, பன 
பெருகி 6-4, 
கேள்விகள்‌ : 
1. மூன்‌, காலத்தில்‌ மக்கள்‌ எவற்றில்‌ எழுதி வந்‌- 
தார்கள்‌? 
கையினால்‌ கா௫தம்‌ தயாரிக்கும்‌ முறை யா? 
3. காததெத்தினால்‌ உண்டாகும்‌ ஈன்னைகள்‌ யாவை 1? 





17. கடிதம்‌ எழுதுதல்‌ 
ஊரில்‌ உள்ள ஈண்பருக்காவது உறவின ருக்‌- 
காவது நாம்‌ கடிதம்‌ எழுதச்‌ செய்திகளைக்‌ தெறிவிக்‌- 
கிறோம்‌ அல்லவா? அது தபால்‌ கடிதம்‌. பள்ளி 
ஆசிரியர்க்கு நாம்‌ எழுதும்‌ கடி.தத்திற்கு விண்ணப்‌- 
பக்‌ கடிதம்‌ என்பது பெயர்‌. கடிதம்‌ எப்படி 
எழுதுவது 2 


நாம்‌ எழுதும்‌ கடிதத்தின்‌ முகப்பில்‌ வலப்புற.த்‌- 
தில்‌ நம்‌ விலாசத்தை எழுத. வேண்டும்‌. கடிதம்‌ 
யாருக்கு எழுதுகிறோமோ, அவர்களுக்கு ஏற்றபடி 
* அன்புள்ள ஆசிரியர்க்கு ? என்னும்‌, * அருமைத்‌ 
தம்பிக்கு” என்னும்‌ கடிதத்தில்‌ இடப்பக்கம்‌ ஓரத்‌- 
தில்‌ சிறிது இடம்‌ விட்டு ஆரம்பிக்க வேண்டும்‌. 





நன ணன ததாக ளு ள்‌ என அ உனா 
இனை 0 படட கக ன்‌ 


கடி.கம்‌ எழுதல்‌ 58 


ஆசிரியர்‌ அவர்கள்‌, 
நான்காம்‌ வகுப்பு, 
சர்‌. எம்‌. சி, டி, முத்தைய செட்டியார்‌ 
ஆரம்பப்‌ பாடசாலை, 
புரசைப்பாக்கம்‌, சென்னை. 


9. தந்தையாருக்கு எழுதிய கடிதம்‌ 
115, தங்கசாலை, 
சென்னை, 
15-9-1955 
அன்புள்ள அப்பா, 
வணக்கம்‌! இவ்விடம்‌ அனைவரும்‌ நலம்‌. இது 
போல அவ்விடம்‌ உள்ள அனைவர்‌ நலத்தையும்‌ 
அறிய ஆவலாயிருக்கிறேன்‌. நான்‌ நன்றாகப்‌ 
படிக்கிறேன்‌. என்னிடம்‌ என்‌ ஆசிரியர்‌ மிகவும்‌ 
அன்பாய்‌ இருக்கிறார்‌. அவர்‌ சொற்படியே நான்‌ 
நடந்து வருகிறேன்‌. ஆசிரியர்‌ கற்பிக்கும்‌ பாடங்‌- 
களை அன்றாடம்‌ படித்து ஒப்பிதீது வருகிறேன்‌. 
அடுத்த வாரம்‌ காலாண்டு பரீட்சை ஆரம்ப- 
- மாகிறது. எனக்கு ஒரு நல்ல பேனா வேண்டும்‌. 
நீங்கள்‌ சனிக்கிழமை சென்னைக்கு வரும்‌ போது 
கட்டாயம்‌ அதை வாங்கி வரவேண்டும்‌. உங்கள்‌ 
'வருகையை ஆவலுடன்‌ எதிர்‌ பார்க்கிறேன்‌. 
உங்கள்‌ அன்புள்ள புதல்வி, 
கயற்கணி. 
திருவாளர்‌ மா. பாலசுப்பிரமணியம்‌ அவர்கள்‌, ' 
உதவி ஸ்டேஷன்‌ மாஸ்டர்‌, 
- அரக்கோணம்‌. 


18. ழு த கை 


நம்‌ வீட்டில்‌ உள்ள பெரியோர்கள்‌ அடிக்கடி 
கூடும்‌ பழமொழிகளை நாம்‌ கேட்டு வருகிறோம்‌. 
அவை கம்‌ முன்னோர்‌ நெடுங்காலமாய்‌. வழங்கி 
வந்தவை. அப்பழமொழிகள்‌, நாட்டிற்கு தாடு, 
பாஷைக்குப்‌ பாஷை, வேறுபடும்‌. அவ்விதம்‌ 
வேறுபட்டாலும்‌, அவற்றின்‌ கருத்துக்கள்‌ பெரும்‌- 
பாலும்‌ ஒத்தே இருக்கும்‌. ஒரு நாட்டின்‌ பழமொரழி- 
களிலிருந்து அகந்காட்டின்‌ ஒழுக்கம்‌, கலை, வாணி- 
பம்‌, தொழில்‌ முதலியவற்றைப்‌ பற்றி நாம்‌ உணர 
தேஷியும்‌. 
கூழானாலும்‌ குளித்துக்‌ குடி, 
கந்தையானாலும்‌ க௪க்‌இக்‌ கட்டு, 
என்னும்‌ பழமொழிகள்‌, கூழாயிருக்தாலும்‌ குளித்த 
[ரிறகே குடிக்க வேண்டும்‌ என்பதையும்‌, கிழிந்த 
ஆடையாய்‌ இருந்தாலும்‌ தினந்தோறும்‌ அதைக்‌ 
துவைகதே உடுத்தல்‌ வேண்டும்‌ என்பதையும்‌ 
உணர்த்தும்‌. 
கரும்பு தின்னக்‌ கூலி வேண்டுமா? 
கரும்பு இனிப்புள்ள து. அகைச்‌ சுவரும்‌, 
பெரியவரும்‌ விரும்புவர்‌. அதைக்‌ தின்பதற்குக்‌ 
கூலி தரவேண்டுமா? வேண்டா. அதைப்போலவே 
நல்ல காரியங்களைச்‌ செய்வது மக்களுக்கு இன்பம்‌ 
தரும்‌. அதற்கு வேறு பயன்‌ வேண்டுவது இல்லை 
என்பது இப்பழமொழியின்‌ கருத்து. 
திரைகடல்‌ ஓடியும்‌ திரவியம்‌ தேடு. 
இப்பழமொழியால்‌ தமிழ்‌ காட்டு மக்கள்‌ கடல்‌ 
கடந்தும்‌ வியாபாரம்‌ செய்து வந்தார்கள்‌ என்பது 
தெரிகிறதல்லவா : 2 





சுவிட்ஸர்லாந்‌.௮. வீரன்‌] த்ரீ 


கேள்விகள்‌: 
“பழமொழி ? என்பது என்ன £ 
புலி படத்தால்‌ புல்லைத்‌ தின்னுமா?--இப்பழமொழி- 
யினால்‌ நீ ௮றிவதென்ன £ 
௮கல உழுதலின்‌, ஆழ உழுவது நல்லஅ.--இதன்‌ 
கருத்தென்ன ? ்‌ 
சிறு துரும்பும்‌ பல்லுக்‌ குத்த உதவும்‌--இப்பழ- 
மொழி நீதியாக அமையும்படி. ஒரு கதை எழுது. 


ந. ஜே ஹ்யூ 


19. சுவிட்ஸர்லாந்து வீரன்‌] 


1. சுவிட்ஸர்லாந்து, ஐரோப்பிய நாடுகளில்‌ 
மிகுந்த அழகு வாய்ந்தது. அதில்‌ இயற்கை வளம்‌ 
சிறந்து விளங்குவதால்‌, உலகில்‌ உள்ள மக்களுள்‌ 
பலர்‌ அங்கு வந்து.தங்இச்‌ செல்வர்‌. அங்கு உள்ள 
மலைகளும்‌, ஏரிகளும்‌, எழில்‌ வாய்ந்த தோட்டங்‌- 
களம்‌, புல்‌ வெளிகளும்‌ காண்பவர்‌ மனத்தைக்‌ 
கவரும்‌. இப்படிப்பட்ட அழகு வாய்ந்த நகரம்‌, 
அனு. நானு வருடங்களுக்கு மூன்‌ பகைவர்கள்‌ 
ஆட்டுக்கு உட்பட்டது. , 

2... ஆஸ்திரிய மன்னன்‌ ஒருவன்‌ சுவிட்ஸா்‌- 
லாகந்தின்மீது படையெடுத்து வந்த, அந்காட்டைப்‌ 
பிடித்தான்‌. அவன்‌ தன்னாட்டுக்‌ குடி. மக்களுள்‌ 
பலரை அங்குக்‌ குடியேற்றினான்‌ ; தன்னாட்டுப்‌ 
படை வீரர்களையும்‌ அதிகாரிகளையும்‌ அங்குத்‌ 
தங்கச்‌ செய்து, மக்களுக்கு யாதொரு தீங்கும்‌ 
கேராதபடி கவணித்துவந்தான்‌. அதனால்‌, ஆஸ்‌இரிய 
மக்கள்‌ சுவிட்ஸாலாந்தில்‌ தமக்கு வேண்டிய நில- 


புலங்களைப்‌ பெற்று இன்பமாய்‌ வாழ்ந்து வந்தார்‌- 





58 சுவிட்ஸர்லாந்து வீரன்‌ 


கள்‌. சுவிட்ஸர்லாந்து மக்கள்‌ துன்பத்திற்கு 
உள்ளானார்கள்‌. 

8... சுவிட்ஸர்லாந்து மக்கள்‌, பெரும்பாலும்‌ 
மலைகளிலும்‌ மலைச்சாரல்களிலும்‌ தானியங்களைப்‌ 
பயிர்‌ செய்து, தங்கள்‌ இஷ்டப்படி வாழ்ந்து வந்தார்‌- 
கள்‌. அவர்கள்‌ ஆடு மாடுகளைப்‌ புல்‌ வெளிகளிலும்‌ 
மலைச்சாரல்களிலும்‌ மேய்த்து வந்தார்கள்‌. வில்‌ 
வித்தை அவர்கட்கு ஒரு விளயாட்டாகும்‌. அவர்‌- 
கள்‌ குறித்த பொருள்மீது கூறி தவராமல்‌ அம்பை 
எய்வார்கள்‌. அவர்கள்‌ மிகுந்த தைரியமும்‌ நாட்டுப்‌ 
பற்றும்‌ உடையவர்கள்‌. 

4. ஆஸ்திரிய மக்கள்‌ செய்து வந்த அநீதி 
சுவிட்ஸர்லாந்து மக்களுக்குப்‌ பிடிக்கவில்லை. அயல்‌: 





ஆட்சிக்கு அடங்கி வாழ அவர்கள்‌ விரும்பவில்லை. 
தங்கள்‌ காடு அடிமை நாடாய்‌ இருப்பதைக்‌ காண 
அவர்களுக்குச்‌ ச௫க்கவில்லை. அயலார்கள்‌ தங்க- 
ஞக்கு ௮திக வரி விதிப்பதை அவர்கள்‌ வெறுத்‌- 


சுவிட்ஸாலாந்து வீரன்‌] 50 


தார்கள்‌ ; ஆஸ்திரிய மன்னன்‌ தங்கள்‌ துன்பத- 
தைப்‌ போக்க முன்‌ வரவில்லை என்பதையும்‌ 
உணர்ந்தார்கள்‌. ஆகையால்‌, அவர்கள்‌ கீருங்கு 
கூடி, அயல்‌ ஆட்சியை ஒழிக்கத்‌ தீர்மானித்தார்கள்‌. 

5... கெஸ்வர்‌ என்ற ஆஸ்திரிய கவர்னர்‌, 
சுவிட்ஸாலாந்து மக்களை அவமானப்படுத்தக்‌ 
கருதினா்‌. அவர்‌ கடைத்தெருவின்‌ மத்தியில்‌ ஒரு. 
கம்பம்‌ நட்டு, அதில்‌ தம்‌ குல்லாவை மாட்டும்படி. 
செய்தார்‌; அங்கு ஆஸ்திரிய வீரர்களைக்‌ காவலாக 
நிறுதஇனார்‌ ; அவ்வழிச்‌ செல்லும்‌ சுவிட்ஸர்லாந்து 
மக்கள்‌ அந்தக்‌ குல்லாவுக்கு முழந்தாளிட்டு வணக- 
கம்‌ செய்ய வேண்டும்‌ என்று : கட்டகாயிட்டார்‌ ; 
வணக்கம்‌ செய்ய மறுத்தவர்களைக்‌. . கொல்லக்‌ 
கட்டளையிட்டார்‌. 

6. சுவிட்ஸர்லாந்து மக்கள்‌ மானத்தோடு 
வாழ்ந்தவர்கள்‌. குல்லாவுக்குக்‌ கும்பிடு போட 
அவர்கள்‌ விரும்பவில்லை. அதனால்‌, அனைவரும்‌ 
ஒற்றுமையுடன்‌ அவ்வழிச்‌ செல்லாமல்‌ இருந்தனர்‌. 
கடைத்தெரு, மக்கள்‌ போக்கு வரவு அற்றுக்‌ 
காணப்பட்டது. 


புதிய சொற்கள்‌ : 
இயற்கை வளம்‌ எழில்‌ புல்‌ வெளி ஆட்சி 
பாடை வீரர்‌ மலைச்சாரல்‌ அநீதி அதிகாரி 
ஒழுங்கு குறி தவறாமல்‌ அடிமை கவர்னர்‌ 
கட்டளை மானம்‌ ஒற்றுமை போக்கு வரவு 
அரும்பதவுரை : 
இயற்கை வளம்‌ - இயற்கைப்‌ பொருள்களின்‌ 


செழிப்பு, எழில்‌- அழகு, கவரும்‌ - வசப்படுத்தும்‌, 
இங்கு - தீமை, பற்று - ஆசை, ஆட்சி -அளுகை, கவர்‌ 
னர்‌ - மாகாணத்‌ தலைவர்‌; அவமானம்‌ - இழிவு, மானம்‌ - 
பெருமை, போக்கு வரவு - நடமாட்டம்‌. 


ண்ணு னை ன ண ண எண்ன ற கை 
௫0 சுவிட்ஸர்லாந்து வீரன்‌] 
பயிற்சி : 
இலக்கணம்‌ : 
வினை முற்று : 
1, (1) சுவிட்ஸர்லாந்து மக்கள்‌ மானத்தோடு வாழ்ந்‌- 
தார்கள்‌. 
(2) ஆஸ்திரிய மக்கள்‌ சுவிட்ஸர்லாந்தில்‌ குடியேறி 
வாழ்கிறார்கள்‌. 
(8) சுவிட்ஸர்லாரந்அ மக்கள்‌ ஒற்றுமையுடன்‌ அ௮ய- 
லாரை வென்று வாழ்வார்கள்‌. 
இம்மூன்று வாக்கியங்களின்‌ ஈற்றில்‌ உள்ள சொற்‌- 
கள்‌ வினை மாற்றுக்கள்‌. 
வாழ்ந்தார்கள்‌ என்ப, தொழில்‌ முடிந்‌ துவிட்டதைக்‌ 
குறிக்கும்‌. ௮ஆகையால்‌, இது இறந்த கால வினை முற்று, 
வாழ்கிறார்கள்‌ என்பது, தொழில்‌ நடக்கிறதை 
குறிக்கும்‌. ஆகையால்‌, இது நிகழ்கால வினை முற்று. 
வாழ்வார்கள்‌ என்பது; தொழில்‌ நிகழப்போவதைக்‌ 
குறிக்கும்‌. ஆகையால்‌, இது எதிர்கால வினை முற்று, 
2. படித்தான்‌, உண்டிறான்‌, செல்வான்‌, ஓடினான்‌, 
வருவார்‌, பார்க்கிறான்‌, போவோம்‌.--இவ்வினை முற்‌- 
ுக்களின்‌ காலத்தைக்‌ குறிப்பிடு, 


20. சுவிட்ஸர்லாந்து வீரன்‌ [[ 


1. ஆஸ்திரிய கவர்னரான கெஸ்வரின்‌ 
குல்லாவுக்குச்‌ சுவிட்ஸாலாந்து மக்கள்‌ வணக்கம்‌ 
'செலுத்தவே இல்லை. அங்கு நாள்தோறும்‌. வீரர்‌ 
சிலா குதிரைமீது இருந்து கரவல்‌ புரிந்துவக்தனர்‌. 
இதுவே கெஸ்வருக்கு அவமானமாய்‌ இருந்தது. 


சுவிட்ஸர்லாந்து வீரன்‌”- 11. 61. 


சுவிட்ஸாலாந்து மக்களின்‌ மன. உறுதியையும்‌, 
ஒற்றுமையையும்‌ கண்டு அவர்‌ வியந்தார்‌. 

2. ஒரு காள்‌ அவ்வழியே அக்காட்டு ம்‌ 
ஒருவன்‌ தன்‌ மகனுடன்‌ : சென்றான்‌. அவண்‌ 
பெயர்‌ வில்லியம்‌. டெல்‌ என்பது. அவண்‌ ஆடு மாடு- 
களை மேய்தீது வாழ்பவன்‌. வில்‌ வித்தையில்‌ ௮வ- 
னுக்கு இணை ச௪விட்ஸர்லாந்தில்‌ ஒருவரும்‌ இல்லை. 
கொடுங்கோலாட்டு அவனுக்குப்‌ பிடிக்கவில்லை. 
அவனைக்‌ செஸ்வர்‌ குல்லாவுக்கு வணக்கம்‌ செலுத்‌- 
தும்படி, ஒரு வீரன்‌ வற்புறுத்தினான்‌; அவன்‌ 
வணக்கம்‌ செலுத்த மறுத்தான்‌. உடனே. வீரன்‌ 
அவனை அவன்‌ மகனுடன்‌ கைது செய்து 
சென்று கெஸ்வற்‌ முன்‌ நிறு தீ.தினாண்‌. 


8. செல்வர்‌” வில்லியம்‌ டெல்லைப்‌ பார்த்து, 
தம்‌ ஆணையை மறுத்ததற்குக்‌ காரணம்‌ கேட்டார்‌. 
நாட்டுவீரன்‌ கடவுளுக்கு அன்‌ றி மற்றவர்களுக்குதீ 
தான்‌ வணக்கம்‌ செய்வது இல்லை என்ரான்‌. அவன்‌ 
அஞ்சாது கூறியதைக்‌ கேட்ட கெஸ்வர்‌. வியப்பு 
அடைந்தார்‌. அவர்‌ அவளை வஞ்சித்துக்‌ கொல்ல 
மனத்தார்‌. அவர்‌ டெல்லைப்‌ பார்த்து, 4 நீ சிறந்த 
வில்‌ வீரவின்‌ என்று கேள்விப்பட்டேன்‌. இதோ 
இற்கும்‌ உன்‌ மகன்‌ தலையில்‌ ஓர்‌ ஆப்பிள்‌ பழத்தை 
வைத்து, ஐம்பதடித்‌ தூரத்திலிருந்து அம்பை விடு. 
அப்பழம்‌. இரு அண்டானால்‌, உன்னை மன்னிக்க. 
வேன்‌. அல்லாவிட்டால்‌, நீ உயிர்‌ இழப்பாய்‌,” 
என்ரூர்‌. ்‌ ்‌ 
4. டெல்‌, கெஸ்வர்‌ கூறியதைக்‌ கேட்டு மனம்‌ 
ஈடுங்கினான்‌. அவன்‌, என்‌ பிள்ளையை நாண்‌ 
கொல்வதா ! நான்‌ பிழை செய்தால்‌ என்னத்‌. 
தண்டிக்க வேண்டும்‌. என்‌: கையால்‌ நான்‌ எண்‌: 


69 சுவிட்ஸர்லாந்து வீரன்‌11 


அருமை மைந்தனை எவ்விதம்‌ கொல்வேன்‌ [?? 
என்னு முறையிட்டான்‌. அங்குக்‌ கூடியிருந்தவர்‌ 
கண்ணீர்‌ உகுத்தனர்‌. அப்போது டெல்லின்‌ 
மைந்தன்‌, பழத்தைத்‌ தன்‌ தலையில்‌ வைத்துக்‌- 





கொண்டு, அம்பு விடுமாறு தந்தைக்குக்‌ கூறினான்‌. 
மைந்தன்‌ மனவுறுதியைக்கண்ட டெல்‌, கடவுளை த்‌ 
தொழுது, அம்பை எய்தான்‌. ஆப்பிள்‌ இரு அண்‌- 
டாப்‌ பையன்‌ தலையிலிருந்து வீழ்ந்தது. அளேைவ- 
ரும்‌ சக்தோஷ.த்தால்‌ ஆரவாரித்தனர்‌. டெல்‌ தன்‌ 
மைந்தனைக்‌ கட்டியணைத்து முத்தம்‌ கொடுத்தான்‌. 

2... கெஸ்வர்‌ டெல்லைப்‌ பாராட்டினார்‌. 
ஆயினும்‌, டெல்‌ இரண்டு அம்புகளை ஒரே சமயத்‌ 
தில்‌ கன்‌ கையில்‌ பிடித்திருந்தசன்‌' காரணம்‌ 
அவருக்கு விளங்கவில்லை. அவர்‌ டெல்லை கோக்க, 
“ரீ இரண்டு அம்புகளை ஏன்‌ பிடித்திருந்தாய்‌ 9?! 


சுவிட்ஸா்லார்து வீரன்‌--]] 68 


என்று கேட்டார்‌. உடனே டெல்‌, :: என்‌ குறி 
தவறி மைந்தன்‌ இறக்க நேர்ந்தால்‌, உம்‌ உயிரை 
வாங்கவே!” என்னு அஞ்சாது மொழிந்தான்‌. 


புதிய சொற்கள்‌: 
இணை 0காடுங்கோல்‌ வற்புறுத்தினர்‌ 
தைது செய்து ஆணை காரணம்‌ 
வியப்பு வஞ்சித்து வில்‌ வீரன்‌ 
ஆப்பிள்‌ தண்டித்தல்‌ அருமை 
மனவுறுதி ஆரவாரித்தல்‌ பாராட்டிஐன்‌ 
விளங்கவில்லை குறி அஞ்சாது 

பயிற்சி : 


1. இழ்வரும்‌ ணகர னகர வேறுபாடுகளையும்‌ ளகர 
லகர வேறுபாடுகளையும்‌ கவனி: 
ஆணை - அனை வலம்‌ -- வளம்‌ 
பணி - பனி கலம்‌ -- களம்‌ 
கணி - கனி தலை தளை 
அணி - அனி வால்‌ - வாள்‌ 
3, €ழ்வரும்‌ வாக்யெங்களில்‌ உள்ள எழுத்துப்‌ பிழை- 
கனத இருத்தி அமை :_ 
மளை பெய்தது; களுதை புள்‌ மேய்க்க; பலம்‌ 
தின்றான்‌; சுவரில்‌ ௮னி அடித்தான்‌, மாங்கணி 
இணிப்பாயிருக்கும்‌, குளத்தில்‌ ஆளம்‌ இல்லை, 
கேள்விகள்‌ : 
1. வில்லியம்‌ டெல்‌ எந்நாட்டு வீரன்‌? அவன்‌ தொழில்‌ 
என்ன? 
2. டெல்‌ ஏன்‌ கைதியானான்‌ 8 


நாரை கண க ககா எனை 
டீ ட்‌ ௬ 





64 - சான்றோர்‌ உரைநடை . 


8. மெல்‌ வில்‌ வித்தையில்‌ கெட்டிக்காரன்‌ என்பத. 
எதனால்‌ தெரிகிற? 

4. டெல்‌ அஞ்சா நெஞ்சம்‌ உடையவன்‌ என்ப: 
எதனால்‌ விளங்குகிறது £ 


21. சான்றோர்‌ உமரை தடை. த்‌ 


“சான்றோர்‌ உரை நடை” என்பது, அறிவு 
நிறைந்தவர்‌ எழுதிய வசன நடையாகும்‌. ' முன்‌ 
காலத்து அறிஞர்களுள்‌ பெரும்பாலார்‌, தம்‌ கருத்‌- 
துக்களைப்‌ பி.றர்க்குப்‌ பாடல்‌ மூலமாகவே வெளிப்‌- 
படுத்தி வந்தனர்‌. காலம்‌ செல்லச்‌ செல்ல, அறிஞர்‌ 
பலர்‌ தாம்‌ உணர்ந்த விஷயங்களை உரை நடையில்‌ 
எழுதத்‌ தொடங்கினர்‌. . அதைப்‌ பலரும்‌ படித்துத்‌ 
தம்‌ அறிவைப்‌ பெருக்கலாயினர்‌. நாமும்‌ முன்னோர்‌ 
எழுதிய உரை நடையைப்‌ படிக்க வேண்டும்‌ ; அந்‌- 
நடையைப்‌ பின்‌ பற்றி எழுதிப்‌ பயில வேண்டும்‌... 
பொருள்‌ விளங்காத வார்த்தைகளுக்குப்‌ பொருள்‌ 
அறிய வேண்டும்‌. இப்படிச்‌ செய்து வந்தால்‌, நம்‌. 
அறிவு பெருகும்‌. . சான்றோர்‌ உரை நடைக்குக்‌ . 

ழே ஓர்‌ உதாரணம்‌ தரப்பட்டுள்ளது. அது 
யாழ்ப்பாணத்து நல்லூர்‌ ஆறுமுக நாவலர்‌ என்ற: 
சான்றோரால்‌ எழுதப்பட்டது. அதை நாம்‌ படித்து 
மஇழலாம்‌; நாமும்‌ அப்படியே நம்‌ கருத்துக்களை 
எழுதிப்‌ பழகலாம்‌. 


தாய்‌ அன்பு 
1... உனக்குப்‌ பால்‌: ஊட்டித்‌ தன்‌ கைகளிலே 


ர நித்திரை செய்யும்படி. உன்‌ கன்னத்தில்‌ இணிமை- 
.. யாகயெமுத்தம்‌ கொடுத்தவள்‌ எவள்‌ ?--ஏன்‌ தாய்‌. - 





சான்றோர்‌ உரை ஈடை 65 


2. நித்திரை உன்‌ கண்ணை விட்டு நீங்க 
பொழுது நீ உறக்கம்‌ கொள்ளும்படி இணிமையான 
இதங்களைப்‌ பாடி. நீ அழாதபடி தாலாட்டினவள்‌ 
எவள்‌ 2--என்‌ நற்றாய்‌. 

8. டீ வியாதியினாலும்‌ துன்புுத்தலினாலும்‌ 
அழுத பொழுது துக்கக்குறியையுடைய உன்‌ கண்‌- 

ப்பார்த்துப்‌ பயக்து அழுதவள்‌ எவள்‌?-என்மாதா. 

4. நீ விழுந்த பொழுது உனக்கு உதவி 
செய்யும்படி. ஓடி. வந்து, இனிமையான கதைகளைச்‌ 
சொல்லி, உன்‌ காயத்தைச்‌ சவுக்கியப்படுத்த 
உனக்கு முத்தம்‌ கொடுத்தவள்‌ எவள்‌ 2-- என்‌ 
்‌ அருமைத்‌ தாய்‌. 

5. நீ. பாவம்‌ செய்யாமல்‌ விலகும்பொருட்டும்‌, 
புண்ணியத்தைச்‌ செய்யும்பொருட்டும்‌, .கடவுளி- 
டத்தே அன்பு வைத்து அவரை எந்நாளும்‌ வழிபடும்‌ 
பொருட்டும்‌ உனக்குப்‌ போதித்தவள்‌ எவள்‌ 2-- 
என்னைப்‌ பெற்ற தாய்‌. 

6. இப்படி உன்னிடத்தில்‌ இவ்வளவு ௮இக 
அன்புள்ளவளாய்‌ இருக்கின்ற உன்‌ மாதார- 
விடத்திலே நீ எப்பொழுதாவது அன்பில்லாத- 
வனாய்‌ கடக்கலாமா 2--நடக்கலாகாது. 

டத கடவுளுடைய திருவருளினாலே சீவனோ- 
டிருக்கும்‌ வரை உன்‌ அன்புள்ள மாதா உனக்கர- 
கப்‌ பட்ட பிரயாசைக்கு நீ பிரதிபலன்‌ அளிக்கும்‌- 
படி விரும்பிக்‌ காத்திருக்க வேண்டும்‌. 


த்‌ புதிய சொற்கள்‌ : 
சான்றோர்‌ உரை நடை நித்திரை 
உறக்கம்‌ நீதம்‌ காயம்‌ 
ெளக்கியம்‌ புண்ணியம்‌ மாதா 
பிதா பிரயாசம்‌ பிரதி பலன்‌ 


1-5 











22: பண்டித நேருஜி, 


1. ஈம்‌ பாரத காடு இப்பொழுது சுதந்தரம்‌ 
அடைந்து விளங்குகின்றது. சுதந்தரம்‌ அடைய 
அரும்பாடு பட்ட தலைவர்களுள்‌ ஒருவர்‌ பண்டித 
0நருஜி. இவர்‌ தக்தையார்‌ பண்டித மோதிலால்‌ 0௩௫. 
அவர்‌ ஆக்கிராவில்‌ வாழ்ந்து வந்தார்‌... அவர்‌ 
பெரிய வழக்கறிஞர்‌. அவர்‌ தம்‌ மைந்தா கேருவை 
விட்டிலேயே ஆரியர்களை அமர்‌ தீதிப்படி க்சவைத்‌- 
தார்‌. நேருஜி இளமையிலேயே கல்வியில்‌ தேர்‌ ந- 
தார்‌; பின்னர்‌. இங்கலொந்துக்குச்‌ சென்று பாரிஷ்‌.- 
டர்‌ பரிக்ஷையில்‌ தேர்ச்‌ அடைந்தார்‌. 


2. நேருஜி இங்லொந்தில்‌ இருந்தபோது இந்‌- 
இியாவில்‌ ௬தந்தரப்‌ போராட்டம்‌ காந்தியடிகள்‌ 
தலைமையில்‌ தோன்‌ - 
யது, மக்கள்‌ 
போராட்டத்தில்‌ கல 
நீதுகொண்டார்கள்‌. 
பல தலைவர்கள்‌. 
சிறைக்கும்‌ சென்றார்‌ 
கள்‌. மேரஇலர- 
௮ம்‌ காநீதியடிகளு- 
டன்‌ சேர்ந்து தாட்‌- 
டின்‌ விடுதலைக்குப்‌ 
போராடினார்‌. - 

5. பண்டித 
நேருஜி இங்கலாந்தி 
லிருந்து இக்தியாவுக்‌- 
குத்திரும்பியதும்‌ 
பண்டித கேருஜி கார்தி அடிகளின்‌ 








66 பண்டித நேருஜி 


தொடர்பைப்‌ பெற்றார்‌; சுதந்தரத்திற்காகப்‌ பல 
போராட்டங்களில்‌ கலந்துகொண்டார்‌; நாட்டில்‌ 
பல இடங்களில்‌ சென்று பேடு மக்களுக்குச்‌ 
சுதந்தர உணர்ச்சியை ஊட்டினார்‌; பல மூறை 
சிறைக்குச்‌ சென்றார்‌. இவர்‌ சிறையிலிருக்கும்‌ 
போதும்‌ தம்‌ காலத்தை வீணாகக்‌ கழிக்கவில்லை; 
தம்‌ சுயசரிதையையும்‌, உலக வரலாற்றையும்‌ எழுதி 
முடித்தார்‌. சிறையில்‌ உள்ள செடிகளுக்குக்கூட 
இவரே நீர்‌ பாய்ச்சுவார்‌. கேருஜியின்‌ குடும்பம்‌ 
முழுவதும்‌ நாட்டுப்பற்றில்‌ தீவிரமாய்‌ உழைத்தது. 
கேருஜியின்‌ தாயார்‌, தந்தையார்‌, தங்கைமார்‌, 
மனைவியார்‌ ஆகிய அனைவரும்‌ நாட்டுச்‌ சேவையில்‌ 
பங்கெடுத்துக்கொண்டனர்‌. 

4. காந்தியடிகள்‌ நேருஜியின்‌ தீவிர தேச 

பத்தியையும்‌ தைரியத்தையும்‌ பாராட்டி, இவரிடம்‌ 
தனி மதிப்புக்‌ காட்டி வந்தனர்‌. கேருஜி பல முறை: 
காங்கரஸ்‌ பொதுக்‌ காரியதரிசியாராய்‌ இருந்து 
சிறந்த பணியாற்றினார்‌. இவர்‌ புகழ்‌ பாரத நாடு 
எங்கும்‌ பரவியது. இவருடைய தளராத உழைப்‌- 
பையும்‌, உண்மை நாட்டுப்‌ பற்றையும்‌ மக்கள்‌ 
பாராட்டினார்கள்‌. இவர்‌ பலமுறை காங்இரஸ்‌: 
மகாசபைக்குத்‌ தலைவராயும்‌ விளங்கனார்‌. காக்தி 
அடிகளின்‌ கொள்கைகளை நேருஜி உண்மையில்‌ 
* கடைப்பிடித்தார்‌. 

2... பாரத நாடு சுதந்தரம்‌ அடைந்த பின்ன- 
ரும்‌. இவர்‌ நாட்டின்‌ பணியில்‌ ஈடுபட்டு உழைத்து 
வருகருர்‌. இப்பொழுது இவரே ஈம்‌ நாட்டுப்‌ பிர- 
தம மந்திரியார்‌. இவர்‌ நம்‌ நாட்டின்‌ மன்மைக்கும்‌ 
உலக சமாதானத்திற்கும்‌ பாடு பட்டு வருஇரூர்‌; 
சமீபத்தில்‌ அமெரிக்கா, இரஷ்யா முதலிய நாடு- 


களுக்குச்‌ சென்று சமாதானக்‌ கொள்கையைப்‌ 





சணட்த ம்‌ ப்‌ ரல சவப்‌ 
22 டட அதத்‌ 





பண்டித நேருஜி 69 


பரப்பி வந்தார்‌. உலகமே, இவர்‌ அறிவையும்‌ 
திறமையையும்‌ கண்டு இவரைப்‌ பாராட்டுதன்‌ ற... 

6. நேருஜி இப்பொழுது இந்தியாவில்‌ உள்ள 
எமை மக்கள்‌ நன்மைக்காகவே பாடு படுஇறூர்‌ ; பல 
திட்டங்களை ஏற்படுத, நாட்டின்‌ பொருளாதாரம்‌, 
சுகாதாரம்‌, கலாசாரம்‌, தொழில்‌ முதலியவற்றின்‌ 
அபிவிருத்திக்கு முயன்று வருகிறார்‌. இவர்‌ முயற்கி- 
யினால்‌, சுதந்தரம்‌ பெற்ற பின்‌ காட்டில்‌ பல 
தொமிற்சாலைகளும்‌, கலை ஸ்தாபனங்களும்‌, நீர்த- 
தேக்கங்களும்‌ தோன்றியுள்ளன. கேருஜிக்குச்‌ 
சமீபத்தில்‌ * பாரத ரத்தினம்‌? என்னும்‌ இறப்புப்‌ 
பட்டம்‌ வழங்கப்பட்டது. பாரத நாட்டு மக்களா- 
இய நாம்‌, இவருக்கு என்றும்‌ நன்‌ மியுடையவர்க- 
ளாய்‌ நடப்போமாக ! வாழ்க கேருஜி! 


புதிய சொற்கள்‌ : 
பாரதநாடு சுதந்தரம்‌ பரிகைஷ 
வழக்கறிஞர்‌ பாரிஷ்டர்‌ தொடர்பு 
போராட்டம்‌ தலைவர்கள்‌ வரலாற்றை 
சிறை நாட்டுச்‌ சேலை நேதசபத்தி 
தீவிரமாக ௦பாதுக்கூட்டம்‌ பணியாற்றினர்‌ 
காங்கிரஸ்‌ மகாசபை , ஈடுபட்டு 
பரவியது இரஷ்யா மேதை 
சமாதானம்‌ பொருளாதாரம்‌ சுகாதாரம்‌ 
திட்டங்கள்‌ ஆக்கிரா கலாசாரம்‌ 
அரும்பதவுரை : ்‌ 


பாரிஷ்டர்‌ :- வழக்கறிஞர்‌, சுதந்தரம்‌ -. உரிமை, 
பரீஷை - தேர்வு, போராட்டம்‌ - போரிடுதல்‌, தொடர்பு- 


நண னன னா கரகர வார ளா ராகவ க கதற 

இத பகத ன்‌ ததக ம ்‌்‌ 

இகல்‌ 

௫ ப 
நகராண்மைக்‌. கழகம்‌ - ந. 


8. நேருஜி இளமையில்‌ எதன்‌ பொருட்டு. இங்கிலாக்‌ அக்‌ . 
குச்‌ சென்ஞார்‌ £ ட்‌ படல்‌ 

4, நேருஜி சுதந்தரப்‌ போராட்டத்தில்‌ எவ்விதம்‌ பாடு 
பட்டார்‌? ்‌ 

5. உலகம்‌ நேருஜியை எவ்விதம்‌ பாராட்டுறெ.து £ 


23. நகராண்மைக்‌ கழகம்‌ 

1. சென்னை ஒரு பெரிய ககரம்‌. அதில்‌ பல 
இலட்சம்‌ மக்கள்‌ வ௫க்கின்றார்கள்‌. அவர்களின்‌ . 
வசதிகளைக்‌ கவணித்து வருவது நகராண்மைக்‌ கழகம்‌. 





நகர. ஆட்சி அமைப்பை ஒரு சிறு: அரசாங்கம்‌. 
என்றே கூறலாம்‌. அது மானிட வாழ்க்கையிண்‌ . 
எல்லா முக்இய- அமிசங்கக£ாயும்‌ சவனிக்கன் றது. 
சாலைகள்‌, தெருவிளக்கு, தண்ணீர்‌ வசத, வைத்‌இ. 
யம்‌, ஆரம்பக்கல்விமுதலிய பல வ௪இகளை மக்களுக்‌. 
குச்‌ செய்வதே அக்கழகத்தின்‌ தொண்டாகும்‌... 1 


ஆ 


நகராண்மைக்‌ கழகம்‌ (5 


புதிய சொற்கள்‌ : 
நகரம்‌ இலட்சம்‌ கழகம்‌ 
அமைப்பு அமிசங்கள்‌ சாலைகள்‌ 
தண்ணீர்‌ ஆரம்பக்‌ கல்வி தொண்டு 
அங்கத்தினர்‌ பிரிவுகள்‌ பிரதிநிதிகள்‌ 
0மயர்‌ நிருவகிப்பதற்கு" ஆணையாளர்‌. 
சிப்பந்திகள்‌ வரி லதல்‌ பொது மக்கள்‌ 
சதம்‌ ஒத்துழைப்பு செழிப்பு 

அரும்பதவுரை : 


கழகம்‌ - சபை, ௮மிசங்கள்‌ - பகுதிகள்‌, அமைப்பு - 
ஏற்பாடு, கொண்டு - பணி, அங்கத்தினர்‌ - உறுப்பினர்‌, 
விஷன்‌ - பிரிவு, பிரதிநிதிகள்‌ - மக்களால்‌ தேர்ந்து 
எடுக்கப்பட்டவர்கள்‌,, மேயர்‌ - நகரசபைத்‌ தலைவர்‌, 
அிருவஇிக்கப்பட்டு - நடத்தப்பட்டு, சிப்பந்திகள்‌ - வேலை 


செய்பவர்கள்‌, சேதப்படாமல்‌ - வீணாகாமல்‌. 


ஸு 


8) 


பயிற்சி : 


இலக்கணம்‌ (பெயர்‌ எச்சம்‌, வினை எச்சம்‌) 
ஆணையாளர்‌ நகராண்மைக்‌ கழக கிருவா- 
கத்தை நடத்தி வருஇரர்‌. 

அவர்‌ யோசனையையும்‌ கழகம்‌ கவனித்து வரு- 
கிறது.--இந்த இரு வாக்கியங்களில்‌ தடித்த 
எழுத்தில்‌ உள்ள நடத்தி, கவனித்துஎன்‌ற சொத்‌- 
கள்‌ வினைஎச்சங்களாகும்‌. இவ்விரு சொற்களும்‌ 
வினைச்சொற்சளாய்‌ இருந்தாலும்‌, பொருள்‌ 
முற்றுப்‌ பெறவில்லை? எச்சமாகவே உள்ளன. 
இவ்வெச்ச வினைகள்‌ வருகிறார்‌, வருகிறது என்‌ 
னும்‌ முற்று வினைகளைக்கொண்டு முடிவதால்‌, 


வினை எச்சம்‌ எனப்படும்‌. 








ரா 





2&. மீன்‌ 


1. மீன்‌ நீரில்‌ வாழும்‌ பிராணி. இக்காலத்‌. 
தில்‌ பலர்‌ தம்‌ வீட்டில்‌ அழகுக்காக மீனை வளர்க்‌- 
இன்றனர்‌. சிறுவர்கள்‌ மீன்களை அகன்ற 
கண்ணாடிப்‌ பாத்திரங்களில்‌ இட்டுக்‌ கரட்‌்சிப்‌ 
பொருள்களாகக்‌ கண்டு ம௫ழ்வார்கள்‌; மீன்களுக்கு. 
உணவாகப்‌ பூச்சிகளையும்‌, பாசக்‌ கொடிகளையும்‌ 
அவ்வப்போது இடுவார்கள்‌. செல்வந்தர்‌ தம்‌ 
வீட்டில்‌ பெரிய கண்ணுடிப்‌ பெட்டிகளில்‌ பல: 
வண்ணமுள்ள மீன்ககசா வைத்துக்‌ . கண்டு: 
களிக்ன்‌ றனர்‌. 


























ன்‌ ய வல்‌ ழ்‌ 


, ப விவச 





2௨ மின்கள்‌ எரி, குளம்‌, ஆறு முதலிய நீர்‌ 
நிலைகளிலும்‌, கடலிலும்‌ * வ௫ிக்கும்‌. - கெண்டை, 
வரால்‌, ஆரால்‌; கெளுத்தி முதலியவை நல்ல. சண்‌-. 





176 மீன்‌ 


- ணீரில்‌ வாழும்‌; வாகா, வெளவால்‌, சுரா, இருக்கை, 
சநுகரார, வஞ்சிரம்‌ முதலிய மீன்கள்‌ கடலில்‌ 
வ௫ிக்கும்‌. 

8. மீன்கள்‌ நீரில்‌ நீர்துவதற்கேற்ற உடல்‌ 
அமைப்புக்களைப்‌ பெற்றுள்ளன. மீனின்‌ உடல்‌ 
முழுவதும்‌ சிறிய செதில்களால்‌ மூடப்பட்டிருக்கும்‌. 
௬௫7 மீனுக்கு மாத்திரம்‌ உடலில்‌ செதில்கள்‌ 
இல்லை. அதன்‌ உடல்‌ தோல்‌ வழுவழுப்பாய்‌ 
இருக்கும்‌. 

4. நீரில்‌ நீர்துவதற்கேற்ற சிறகுகளை மீன்‌ 
பெற்றிருக்கெது. மீனின்‌ கழுத்து, மார்பு, முதுகு, 
வால்‌ முதலிய இடங்களில்‌ இறகுகள்‌ அமைநீ- 
துள்ளன. அவற்றின்‌ உதவியாலேதான்‌ அது 
நீரில்‌ நிலைத்திருக்கவும்‌, செல்லவும்‌, திரும்பவும்‌ 
மூடி௫றது. : மீன்‌, வாலா௫ய துடுப்பை அசைத்து 
நீந்தும்‌. அப்போது அதைக்‌ கவிழாதபடி. செய்வன 
மூதுகும்‌, - மார்பும்‌, வாலுமேயாகும்‌. கழுத்துச்‌ 
சிறகுகளின்‌ உதவியால்‌ மீன்‌ பல இசையும்‌ 
திரும்பும்‌, இறகுகள்‌ அதற்குத்‌ துடுப்புக்கள்‌ போல 
உதவு௫ன்‌ றன. 

5. மீன்‌ நீரில்‌ எவ்விதம்‌ சுவராக்கி 2 
மீனின்‌ வாய்ப்புறத்தில்‌ சிவந்த எப்புப்‌ போன்ற 
ஒரு வகைச்‌ செதில்கள்‌ , உள்ளன. மீன்‌ நீரில்‌ 
செல்லும்போது அடிக்கடி சன்‌ வாயைத்‌ இறந்து 
திறந்து மூடுமல்லவா? . அது வாயைத்‌ இறக்கும்‌ : 
போழு, நீம்‌ உள்ளே சென்று, வாய்ச்‌ செதில்‌- 
கள்‌ வழியாக வெளி வரும்‌. நீரில்‌ கலந்துள்ள 
ரிராணவாயு அப்போது செஇில்களில்‌ உள்ள 
்‌ இரத்தக்‌: குழாய்‌ மூலம்‌ ௪வா௪ அறைக்குள்‌ 
'செல்லும்‌?: நீரில்‌ உள்ள பூச்கெள்‌ மீனின்‌ வளந்த 


மீன்‌ ன 


அரம்‌ போன்ற பற்களால்‌ தடுக்கப்பட்டு உள்ளே 
சென்றுவிடும்‌. புழு, பூச்சி, அழுக்கு, பாசி முதலிய. 
வைகளை மீன்‌ தின்னும்‌. மீன்‌ முட்டைகள்‌ சனை 
எனப்படும்‌. ஒரு சினையில்‌ ஆயிரக்கணக்கான 
மிகச்‌ சிறிய முட்டைகள்‌ இணைந்து இருக்கும்‌. 
மீன்‌ முட்டை இட்டதும்‌, அம்முட்டை நீரில்‌ மிதக்‌- 
கும்‌; சூரிய உஷ்ணம்‌ படுவதால்‌ அவற்றிலிருந்து 
குஞ்சுகள்‌ வெளிப்படும்‌, 

6. பலர்‌ மீன்‌ உணவாகக்‌ கொள்கின்றனர்‌; 
ஒரு வகை மீனின்‌ ஈரலிலிருக்து நெய்‌ தயாரிக்கின்‌- 
றனர்‌. அது மக்கள்‌ உடலுக்குப்‌ பலத்தைக்‌ 
கொடுக்கிறது. மீன்களைப்‌ பக்குவப்படுத்திப்‌ பெட்டி - 
களில்‌ இட்டுப்‌ பல நாடுகளுக்கு அனுப்புசன்‌ றனர்‌. 
கடலோரத்தில்‌ வாழும்‌ மக்கள்‌ மீன்‌ பிடிக்கும்‌ 
தொழிலினால்‌ ஜீவனம்‌ செய்து வருஇின்றார்கள்‌. 
அரசாங்கத்தார்‌ மீன்‌ பிடிக்கும்‌ தொழிலுக்கு நல்ல. 
ஆதரவு காட்டி வருகின்‌ றனர்‌. ்‌ 


புதிய சொற்கள்‌ : 
பிராணி கண்ணை. பாத்திரம்‌ 
காட்சிப்பொருள்‌ பாசிக்கொடி செதில்கள்‌ 
சிறகுகள்‌ உடல்‌ அமைப்பு நிலைத்திருக்க 


துடுப்புக்கள்‌ சுவாசிக்கிறது சீப்பு 
பிராணவாயு இரத்தக்குழாய்‌ சுவாச அறை 
ஈரல்‌ 
அரும்பதவுரை : 

பிராணி - ஐந்‌, காட்சிப்‌ பெ௱ருள்‌ - பார்ப்பதற்கு 
உரிய பொருள்‌, செதில்‌ - பிரால்‌, சிறகுகள்‌ - மீன்‌ உடலில்‌ 
அமைந்த துடுப்புப்‌ போன்ற உறுப்புக்கள்‌,சுவாச௪ அ௮றை- 
மூச்சுக்‌ காற்றுச்‌ செல்லும்‌ இடம்‌, சனை -முட்டை, 
ஜீவனம்‌- பிழைப்பு, ஆதரவு - உதவி. 








25. பெற்றோர்‌ அன்பு 


உற்றவ ரே!என்னப்‌ பெற்றவ பே!தினம்‌. 
உமக்கே நமஸ்காரம்‌ ! 

முற்றுமே நீர்செய்த உதவிக்கு நான்‌என்‌ன 
மொழிவேன்‌ உபசாரம்‌ ! 1. 


தனினும்‌ அமுதினும்‌ இனிதே ண்‌ 
செப்பிய தாலாட்டு; 

வானினும்‌ அமரர்க்கு வருமோ இதுபோல 
மங்களத்‌ திருப்பாட்டு ! 2 

பலபொருள்‌ எனக்குச்சம்‌ பாதித்து வைக்கவே 
பலவிதம்‌ உழைத்தீரே ! 

நிலமிசை உம்முயிர்க்கு உயிர்டா னே என்று 
நினைத்துகீர்‌ பிழைத்தீரே .! 5 

துக்கங்கள்‌ எல்லாம்‌ நீர்வ௫ித்‌ அக்கொண்டு 
சகம்என க களித்தீரே ! 

மக்களே ௪கல.பாக்கயம்‌ என்று எண்ணி 
மனம்மிகக்‌ களித்தீரே ! ்‌ 4. 

மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை 


புதிய சொற்கள்‌ :' 
உற்றவர்‌ நமஸ்காரம்‌ அழுது தாலாட்டு 
உபசாரம்‌ அமரர்‌ மங்களம்‌ திருப்பாட்டு 
நிலமிசை பிழைத்தீர்‌ சுகம்‌ களித்தீர்‌ 


சகலம்‌ பாக்கியம்‌ துக்கம்‌ செப்பிய 


ம்‌ 


80 - பெற்றோர்‌ அன்பு 


அரும்பதவுரை : 
உற்றவர்‌ - அடைந்தவர்‌, பெற்றவர்‌ - தாய்‌ தந்தையர்‌, 
ஈமஸ்காரம்‌- வணக்கம்‌, உபசாரம்‌- வழிபாடு; அமுது - 
தேவர்‌ உணவு, செப்பிய - சொல்லிய, தாலாட்டு- (தால்‌-- 
ஆட்டு) நாவை அசைத்துப்‌ . பாடும்‌ பாட்டு, அமரர்‌ - 


தேவர்‌, திருப்பாட்டு - சிறந்த பாட்டு, நிர்வகித்து - தாங்‌, 


சுகம்‌ - இன்பம்‌, பாக்கியம்‌ - செல்வம்‌. 


பயிற்சி : 


1. பெற்றவர்‌, தேன்‌, அ௮மார்‌ - இச்சொற்கள்‌ முதலில்‌ 


அமையும்படி. ஒவ்வோர்‌ வாக்கியம்‌ எழுது, 

2. உழைத்தீர்‌, பிழைத்தீர்‌, களித்‌தீர்‌ - இச்சொற்கள்‌: 
ஈற்றில்‌ அமையும்படி. ஒவ்வோர்‌ வாக்கியம்‌ எழுது, 

ம்‌ வரும்‌ தொடர்களில்‌ உள்ள பெயர்‌ எச்ச வினை 

எச்சங்களைக்‌ குறிப்பிடு :- 

ய) நீர்‌ செப்பிய தாலாட்டு 

(2) நீர்‌ செய்த உதவிக்கு கான்‌ என்ன உப- 
சாரம்‌ மொழிவேன்‌ ! 

(8) எனக்குச்‌ சம்பாதித்து வைச்கவே பல 
விதம்‌ உழைத்திரே | 

(4) உயிர்‌ நானே என்று நினைத்து நீர்‌ பிழைத்‌- 
தீரே | 

இலக்கணம்‌ : 
(நிறுத்தக்குறிகள்‌ ) 

1. காம்‌ வா௫ிக்கும்‌ போது நிறு த்தக்குறிகளைக்‌ கவ- 
னித்து வா௫க்கப்‌ பழக வேண்டும்‌. இங்குச்‌ சல 
நிறு த்தக்குறிகளைப்பற்றிக்‌ கவனிப்போம்‌ : 

(0. இ௮ முற்றுப்‌ புள்ளி. இத அமைந்த இடத்‌- 
தில்‌ நான்கு மாத்திரை நேரம்‌ நிறுத்த 
வேண்டும்‌. (மாத்திரை என்பது கண்‌ இமைக்‌- 
கும்‌ நேரம்‌.) 

(0 இ௮௫ காற்புள்ளி, இது அமைந்த இடத்தில்‌ 
ஒரு மாத்திசை நேரம்‌ நிறுத்த வேண்டும்‌. 


பெற்றோர்‌ அன்பு 81. 


(6) இ௮௫ கேள்விக்குறி. இது அமைந்த இடத்‌- 
தில்‌ சான்கு மாத்திரை நேரம்‌ கிறு ததவேண்டும்‌. 
(1) இ ஆச்சரியக்குறி, இத உள்ள இடகத்தி- 
அம்‌ நான்கு மாத்திரை நேரம்‌ நிறுத்த 
வேண்டும்‌. 

(₹ ??) இவை மேற்கோள்‌ குறிகள்‌, இங்கும்‌ 
நிறுத்தி வா௫ிக்க வேண்டும்‌. 

2, வாக்கிய முடிவில்‌ (.), முற்றுப்புள்ளி வரும்‌. வினா 
வாக்கிய முடிவில்‌ (8) கேள்விக்குறி வரும்‌, வாக்கி- 
யங்களில்‌ சிறிது கிறுக்த வேண்டிய இடங்களில்‌ (௫) 
காற்புள்ளி வரும்‌. ௮ச்சரியமாக மூடியும்‌ வாக்கெயங- 
களின்‌ முடிவில்‌ (1) ஆச்சரியக்குறி வரும்‌. ஒருவர்‌ 
சொன்னதை அப்படியே எடுத்துக்‌ காட்ட இருபுற்ங்‌- 
களிலும்‌ (₹.......... ?) மேற்கோள்‌ குறிகள்‌ வரும்‌. 

8. கீழ்வரும்‌ வாக்கெங்களில்‌ தகுக்‌.த கிறு த்தக்குறிகளை . 
அமைத்துக்‌ காட்டு :;- 

1) ஆசிரியர்‌ பாடங்களைக்‌ கற்பிக்கிறார்‌ 

(2) வகுப்பில்‌ பாடம்‌ நடக்கும்‌ போது பேச- 
லாமா 

(8) இம்மலர்‌ என்ன அழகாய்‌ இருக்கிற தூ 

(9). வண்டு மலசைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வந்து 
பின்பு அதன்மேல்‌ மெல்ல அழர்ந்கு 
தேனைப்‌ பருகுகற த ட்‌ 

(8) அப்பா நேற்று நரன்‌ உனக்குப்‌ புத்தகம்‌ 
வாங்கித்‌ தருகிறேன்‌ என்று சொன்னார்‌ 

கேள்விகள்‌ : 

1, பெற்றோர்‌ யார்‌? அவரைக்‌ கண்டதும்‌ நாம்‌ என்ன 
செய்ய வேண்டும்‌ £ 

2. * தேனினும்‌ அழுதினும்‌ இனிது.” ௪8 

5. பெற்றோர்‌ தம்‌ மக்களுக்குச்‌ செய்யும்‌ அன்புச்‌ 
செயல்கள்‌ எவை 


1-6 
& 








ட 26. கோவூர்‌ இழார்‌ 
இ: (சிறு நாடகம்‌) 

இதல்‌: ்‌ 

இடம்‌: கோவூர்‌ கிழார்‌ வீட்டின்‌ முற்றம்‌ 
காலம்‌ : முற்பகல்‌ 

பாத்திரங்கள்‌ : கோவூர்‌ இழார்‌, ஊர்‌ மக்கள்‌ 








ந்‌ 

இ: [கோவூர்‌ கிழார்‌ தம்‌ வீட்டின்‌ முற்றத்தில்‌ 
ை அமர்நீதுபலர்க்குப்‌ பாடம்கற்பிததுக்கொண்- 

டி ருக்கிறார்‌. அவர்முன்‌ ஊர்‌ மக்கள்‌ ஒடி வந்து 

முறையிடுஇன்‌ றனர்‌.] 

... ஊர்‌ மக்கள்‌: [புலவரை வணங்கி] புலவர்‌ பெரு- 
மானே, அபயம்‌! அபயம்‌! சோமழகாட்டு மக்கள்‌ 

பெருந்துன்பத்துக்கு ஆளாகயுள்ளார்கள்‌ ! 

குழந்தைகள்‌, பெண்கள்‌ எல்லோரும்‌ கோட்‌- 

டைக்குள்‌ வாடிப்‌ பசியால்‌ வருக்துஇன்றார்கள்‌! 






கோவூர்‌ கிழார்‌: ஊர்‌ மக்களே, நீங்கள்‌ சொல்வது 
ஏன்ன விந்தை! சோம நாட்டிலா உணவுப்‌ 
பஞ்சம்‌! காவிரி பாயும்‌ செழிப்புடைய நாட்டில்‌ 
பஞ்சம்‌ இதுவரையில்‌ தோன்‌ றியது இல்லையே! 


ர்‌ மக்கள்‌: புலவர்‌ திலகரே, உண்மைதான்‌ ; 


இள்ளி, கெடுங்கிள்ளியின்‌ கோட்டையைச்‌ இல 

காட்களாக முற்றுகையிட்டுள்ளான்‌. கேோரட்‌- 

டைக்குள்‌ இருப்பவர்களுக்கு உணவுப்‌ 

பொருள்கள்‌ செல்ல வழியில்லை. பேரர்‌ 
ட_ காரணமாகப்‌ போக்கு வரவு தடைப்பட்டனா. 

மக்கள்‌ பசியால்‌ தவிக்கின்றார்கள்‌. குழந்தை- 
_ கள்‌ அழுஇன்றன. 





உணவுக்குப்‌ பஞ்சம்‌ இல்லை. ஆனால்‌, நலக்‌-, 


ய வஆிர்யு 
ப ர0அியய்வ்‌ ழீ 
கல்ட்‌ பப அப பிப்‌ 


522 


ஏ) 





வா வா அதனக ர களா கா ததத ள்ள கத ளை எக தனால்‌ 





ஒக்‌ ... கோவூர்‌ இழார்‌ 


இருவரும்‌ வெற்றியடைவது. உலகில்‌ இல்லை. 
நீவிர்‌ சண்டையிடுவது உம்‌ பகைவர்க்கு மடழ்ச்‌- : 
சியை உண்டாக்கும்‌. ஆகையால்‌, . உடனே 
போரை நிறுத்துங்கள்‌; சமாதானத்துடன்‌ 
வாழுங்கள்‌; உங்கள்‌ ஒற்றுமையைக்‌ கண்டு. 
பகைவர்கள்‌ அஞ்சும்படி. செய்யுங்கள்‌. ட்‌ 


2] 
ள்‌ 
டர 


சோழர்‌ : [இருவரும்‌ தலை வணங்கி] புலவர்‌ பெரு- 
மானே, உம்‌ அறிவுரையால்‌ எங்களுக்கு 
உண்மை நன்கு விளங்கிற்று ! நாங்கள்‌ ஒரே : 
குலத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌; அறியாமையால்‌ 
சண்டையிடத்‌ அணிந்தோம்‌ ; இனிச்‌ சண்டை- 
யிடோம்‌ ; ஒற்றுமையுடன்‌ வாழ்நீது சோழர்‌ 
குடிப்பெருமையைக்‌ காப்போம்‌. கி 
3] 


ப்ரி 2மடம1 


கோவூர்‌ கிழார்‌: மன்னர்களே, என்‌ உரையைநீங்கள்‌ 
ஏற்றுக்கொண்டதற்காக நான்‌ மிகவும்‌ களிப்‌- 
படைஇறேன்‌ ! இவ்விதமே உலக முழுவதும்‌ 
சமாதானம்‌ பெற்று ஒரு குடி. மக்கள்‌ போல 
வாழ்ந்தால்‌, எவ்வளவு நன்மையாயிருக்கும்‌ [ | 
நான்‌ விடை பெறுஇன்றேன்‌. [செல்இரூர்‌]. 


| ஊர்‌ மக்கள்‌ : கோவூர்‌ கிழார்‌ வாழ்க! சோழமன்னர்‌- ட்‌ 
்‌ கள்‌ வாழ்க! சோழகாடுவாழ்க! [ஆரவாரம்‌ 
ட செய்இின்‌ ஐனர்‌.] 


அரும்பதவுரை : ல்‌] 
முற்றம்‌ - வீட்டின்‌ முன்னிடம்‌, மூறையிடல்‌ - குறை ] 
களைச்‌ சொல்லல்‌, அபயம்‌ - தஞ்சம்‌ (சாண்‌ அடைதல்‌), ] 
கோட்டை - அரண்மனை, செழிப்பு - வளம்‌, பஞ்சம்‌ - 
உணவுக்‌ கஷ்டம்‌, போக்கு வரவு - நடமாட்டம்‌, விக்‌... 


கின்றனர்‌ - கஷ்டப்படுகின் றனர்‌, அறிவுரை - புத்திமதி, 





்‌ கட்டுரை 


கு 


ட 
ன கி 
5 ஐ 
வ க 
| 
ன்‌ 


27: 





செய்யுட்பாடம்‌ 
1. வாக்குண்டாம்‌ 


ஈன்றி யொருவற்குச்‌ செய்தக்கால்‌ அக்ஈன்றஜி 
என்று. தருங்கொல்‌ !” எனவேண்டா..-நின்று 
களரா வளர்தெங்கு தாளுண்ட நீரைத்‌ 
தலையாலே தான்தருத லால்‌, 


அட்டாலும்‌ பால்சுவையிற்‌ குன்றா; அளவளாய்‌ 
நட்டாலும்‌ ஈண்பல்லார்‌ நண்பல்லர்‌ ; 

கெட்டாலும்‌ மேன்மக்கள்‌ மேன்ங்க்த்‌ ளே;சங்கு 
சுட்டாலும்‌ வெண்மை தரும்‌. 2: 


உற்ற விடத்தில்‌ உயிர்வழங்கும்‌ தன்மையோர்‌ 
பற்றலரைக்‌ சண்டால்‌ பணிவசோ 7--கற்‌.றாண்‌ 
பிளந்திறுவது அல்லால்‌ பெரும்பாசம்‌ தாங்கின்‌ 
தளர்ந்து வளையுமோ தான்‌ ? 8 


அடக்கம்‌ உடையார்‌ அறிவிலார்‌ என்று எண்ணிக்‌ 
கடக்கக்‌ கருகவும்‌ வேண்டா ;--மடைத்தலையில்‌ 
ஓடுமின்‌ ஓட. உறுமீன்‌ வருமளவும்‌ 

வாடி. யிராச்குமாம்‌ கொக்கு, ம்‌ 


௮ற்ற குளத்தில்‌ அநீர்ப்‌ பறவைபோல்‌ 

உற்றுழித்‌ தீர்வார்‌ உறவல்லர்‌ அக்குள த்தில்‌ 

கொட்டியும்‌ ஆம்பலும்‌ நெய்தலும்‌ போலவே 

ஒட்டி யுறுவார்‌ உறவு, ஐ 
ஒளவையார்‌ 


அரும்பதவுரை : 


(1) ஈன்றி - நன்மை (உபகாரம்‌), இன்று -நிலைதது, 
தெங்கு - தென்னை மாம்‌, தாள்‌ உண்ட - வேரின்‌ 
மூலம்‌ உட்கொண்ட, தலையாலே - (இளநீர்‌ வடிவமாக). 
உச்சியில்‌, தருதலால்‌ - கொடுக்தலால்‌, 





செய்யுட்பாடம்‌ 89. 


நற்றா மரைக்கயத்தில்‌ ஈல்லன்னம்‌ சேர்ந்தாற்போல்‌ 
கற்ராரைக்‌ கற்ராரசே காமுறுவர்‌ :--கற்பில்லா 
மூர்க்சகரளை மூர்க்கர்‌ முகப்பா; முதூகாட்டில்‌ 
காக்கை உகக்கும்‌ பிணம்‌, ஆ 


பூவாதே காய்க்கும்‌ மரமுமுள? மக்களுளும்‌ 
ஏவாதே நின்றுணர்வார்‌ தாமுளசே ;-- தூவா 
விரைத்தாலும்‌ ஈன்றாகா வித்தெனவே பேதைக்கு 
உசைகத்தாலும்‌ தோன்றாது உணர்வு. 
ஒளவையார்‌ 
அரும்பதவுரை: 
(டு. சாதி - மக்கள்‌ பிரிவு, சாரற்றுங்கால்‌ - சொல்‌ 
௮ம்‌ போது, நீதி - நியாயம்‌, வழுவா - தவருத, நெறி - 
. வழி, பட்டாங்கஇல்‌ - உண்மை நாலில்‌, 
(8) மானம்‌ - பெருமை, மதி-அறிவு, போன இசை. 
சென்ற இிக்கில்‌, கள்ளன்‌ - திருடன்‌, பொல்லனாம்‌ - 
கெட்டவனாவன்‌, ்‌ 


(8) அசசறிய - அரசர்‌ அறியும்படி, வீற்றிருக்க - 
சிறப்புற்றிருந்த; விழும்‌ - அழியும்‌, அன்றே - அல்லவா, 
ஏற்றம்‌ - பெருமை, ஒப்பில்லை - ௪மானம்‌ இல்லை, பழுது - 
குற்றம்‌, பணி - வேலை, 

(4௮) கயம்‌- குளம்‌, காமுனுவர்‌ - விரும்புவர்‌, கற்பு- 
கல்வி, முகப்பர்‌ - விரும்புவர்‌, மூதுகாடு - ௬டுகாடு,. 
உகக்கும்‌ - விரும்பும்‌, 

(8) பூவாதே - மலராமல்‌, ஏவாதே - கட்டளையிடஈ 
மலே; உணர்வார்‌ - அறிவார்‌, தூவா - தூவி, நன்றாகா - 
நன்கு முளைவிடாத, வித்து-விதை, பேதை - அறிவில்லாத 
வன்‌, உணர்வு-அறிவு. 






8. சதகங்கள்‌ 











தன்மமதைச்‌ செயல்வேண்டும்‌ ; தண்டலைநீள்‌ 
நெறியாசே தயவு செய்வார்‌ ; 
 வன்மவினை செயல்வேண்டா ; பொய்வேண்டா ; 
- . பிறரைஒன்றும்‌ வருத்தல்‌ வேண்டா ; 
கன்மநெறி வரல்வேண்டா : வேண்டுவது 
பலர்க்கும்‌உப கார மாகும்‌; 


ட்‌ கன்மைசெய்தார்‌ நலம்பெறுவர்‌ ; இமை கொள்கி 
ட்‌ 'திமையுற்று நலிவர்‌ தாமே, 
அதி தண்டலையார்‌ சதகம்‌] [சரந்தலிங்கக்கவிராயர்‌ 


சந்தன விருட்சத்தை அண்டிநிற்‌ இன்றபல 
கருவும்‌அவ்‌ வாசனைதரும்‌ ;: 

ப. ,தங்கமக மேருவை அடுத்திடும்‌ காக்கையும்‌ 

சாயல்பொன்‌ மயமேதரும்‌; 


ட பந்தமிகு பாலுடன்‌ விளவிய தணீரெலாம்‌ 
ட % பால்போல்‌ கிறங்கொடுக்கும்‌ ; 0 
ல... படி.கமணி கட்டுளே நிற்கின்ற வடமும்அப்‌ 


5 படியே குணங்கொடுக்கும்‌ ; 

்‌ அந்தமிகு மாகதக்‌ கல்லைத்‌ தரித்திடில்‌ 
1. ட அடுத்ததும்‌ பசுமையாகும்‌; ட்‌ 
இஃ. ஆனபெரி யோர்களொடு சகவாசம்‌ அதுசெயின்‌ 
ன. அவர்கள்குணம்‌ வருமென்பர்காண்‌ ; ்‌ 

இதி மந்தர நெடுங்‌கிரியின்‌ முன்கடல்‌ கடைந்ததுரி . 
த." மருக!மெய்ஞ்‌ ஞானமுருகா | ்‌ 
மயிலேறி விசாயாடு குகனே!புல்‌ வயல்கிட 

மலைமேவு குமசேசனே ! 









ழ்‌ குமரேச சதகம்‌ | [குருபாத தாசர்‌. 
ட்‌ அரும் பதவுரை : 


- (1) சதகம்‌ - நூறு பாடல்களைக்‌ கொண்ட ஒரு 82. 
ரம்‌ தண்டலை நீள்‌ நெதியார்‌- தண்டலை. 


செய்யுட்பாடம்‌ 91 


ர ரள நெறி. என்னும்‌ தலத்தில்‌ உள்ள சிவபெருமான்‌, 


வன்மவினை - கொடுஞ்செயல்‌, கன்மநெறி - பாவ வழி, 
ஈலிவர்‌ - வருந்தூவர்‌, வ்‌ 7 
(2) விருட்சம்‌ - மரம்‌, தரு - மாம்‌, தங்கம்‌ - பொன்‌, 
மகமேரு - பெரிய மேரு மலை, சாயல்‌ - நிறம்‌ (அழகு), 
மயம்‌ - தன்மை, பந்தம்‌ -ஈட்பு (சேர்க்கை), வடம்‌-கயிறு, 
தரித்திடில்‌ - ௮ணிந்தால்‌, பசுமை - பச்சை, சகவாசம்‌ ்‌ 
கூடி. வாழ்தல்‌, நெடு - உயரமான, கிரி-மலை, அரி-விஷ்‌ ணு, 


. மருக- மருமகனே, புல்‌ வயல்‌ - முருகர்‌ திருத்தலம்‌, 


மேவு - பொருந்தியுள்ள, குமரேசனே - குமரக்கடவுளே. 


4. விவேக சிந்தாமணி 


ஒப்புடன்‌ முகம லர்ந்தே உபசநறித்து உண்மை பேசி 
உப்பிலாக்‌ கூழிட்‌ டாலும்‌ உண்பதே ௮மிர்த மாகும்‌; 
முப்பழ மொடுபா லன்னம்‌ மு£கங்கடுக்‌ திடுவ ராயின்‌ 
சப்பிய பியி னோடு கடும்படி அகுர்‌ தானே. 1 


ஆலிலை பூவுங்‌ காயும்‌ ௮ளிதரு பழமும்‌ உண்டேல்‌ 


சாலவே பட்சி எல்லாம்‌ தம்குடி. என்றே வாழும்‌ ; 


. வாலிபர்‌ வந்து தேடி வந்திப்பர்‌ கோடா கோடி ; 


அலிலை ஆதி போனால்‌ அங்குவந்‌ திருப்பா ருண்டோ? 9 


வானரம்‌ மழைகனில்‌ நனையத்‌ தூக்கணம்‌ 


_ தானொரு கெறிசொலக்‌ தாண்டிப்‌ பிய்‌த்திடும்‌ ; 


ஞானமும்‌ கல்வியும்‌ நவின்ற தூல்களும்‌ 
எனருக்கு உரைத்திடில்‌ இடாத ஆகுமே. 8 
அரும்பதவுரை : 
(1) ஒப்புடன்‌ - அனைவரும்‌ விரும்பும்படி, மூகம்‌ 
மலர்ந்து - இனிய முகம்‌ காட்டி, உபசநித்து - உபகாரம்‌ 
செய்து, உண்மை - மனம்சலந்த வார்த்தை, கூம்‌-தாம்ந்த 


உணவு, அமிர்தம்‌ - தேவாமிர்தம்‌, முப்பழம்‌ - (மா, பலா, 








நர? பத்க்‌ 











ஏகு ராரா வாகா கரக்க 
சாகம்ம எ 
௫3 
0. காமா ப்தி, நாக. நற. 
றந நந்தநெரக நமநாமாளாா10 ந௦ம க 
53-56, 00%, நந்தா கற, ௨ நந்து தும. 
[நகரு ௨, 0-9-0 


